சிவமயம் 


திருச்சிற்றம்பலம் 


ஸ்ரீகாசியாத்திரை விளக்கம். 


363 


சிதம்பரம் 
மௌன தேசிகராதீனம் 
ஸ்ரீமத் சபாபதி சுவாமியவர்களால் 

இயற்றப்பெற்றுத் 


திருத்தென்குடித்திட்டை 
‘சிவநேசன் அச்சியந்திரசாலையிற் 
பதிப்பிக்கப்பெற்றது . 

1939 


உரிமையுள்ளது ) .. 


( இதன் விலை அனா. ஆறு . 


உரிமையுரை . 


நனைமலர்த்தண் பொழிலோங்கு திருத்தில்லைப் 

பெருந்தலத்தில் நண்ணி நின்று 
தனையடைந்த சீடர்பரி பக்குவம்பார்த் 

தருண்ஞானம் வழங்கித் தண்ணென் 
றினியமொழி துறவுநிலை யிலங்கிமிளிர் 

செல்லப்ப முனிவ ரேறே ! 
தனை நிகரில் குருபரனே ! யிந் நூலை 
நின்னடியிற் சமர்ப்பித் தேனே . 

ஆக்கியோன் . 


363 


(E 


சிதம்பரம் மௌனதேசிகராதீனம் , கூ - வது பட்டத்தாசிரியர் 

ஸ்ரீ செல்லப்ப ஞானதேசிகரவர்கள் . 


15. Meenakshisandaram , 


VILAS , 


27 MAY 1940 


உ 


1 .. 


2 . 


3 . 


கலக 


4 . 


காசிக் கடவுளர் வணக்கம் . 
துண்டிராச கணபதி (கலிவிருத்தம் . ) 
எண்டி சாமுக மெங்கு ளார்களும் 
மண்டி யன்புடன் வாழ்த்திப் போற்றவே 
கண்டி ராசாற் காசி வீற்றருள் 
துண்டி ராசனைத் தொழுது போற்றுவாம் . 

தண்டபாணி . 
அண்ட ராதியோ ரடைந்து காழ்க் சிட 
விண்ட மாபு ழ் விளங்கு காசியில் 
தொண்ட ராகியே தொழுத பேர்க்கருள் 
தண்ட பாணிதன் தாள்கள் நாடுவாம் . 

விசுவநாதர். 
திலக வாணுதற் றேவி யோடமர்ந் 
திலகு மாரரு ளீந்தடி யார்சடம் 

மாகிய கர்ப்ப வாழ்வகற் 
றுலக நாதனொண் கழல்கள் உன்னுவாம் . 

அறுசீராசிரிய விருத்தம் . 
பேசிடாப் பீடார் கங்கை பெருகியே யளாவிச் செல்லத் 
தேசுலாம் பதிகட் கெல்லாஞ் செம்மையிற் சிறந்த தாகி 
மாசிலாத் தன்னூர் தன்னில் மரித்தவர் பிறப்பைப் போக்குங் 
காசிவாழ் விசுவ நாதன் கழலிணை கருத்துள் வைப்பாம் . 

கேதாரநாதர் ( நேரிசை வெண்பா . ) 
கேதார நாதர் கிளர்மகிமை யோங்கு திருப் 
பாதார விந்தமலர் பற்றினால் -- ஆதாரம் 
ஆகு மதுபுவியி லல்லாத வெல்லாமும் 
போகும் பொருந்தலற்றுப் போற்று . 

விசாலாட்சி ( கலி விருத்தம் .) 
அகன்ற கண்ணி யடிமலர் தன்னையே 
புகன்று நாளும் புந்தி யிருத்திடின் 
அகன்றி டாம லடருங் கொடுவினை 
அகன்று நீங்கியிங் கப்புறத் தோடுமே . 

அன்ன பூரணி . 
கன்னல் மாரன் கவினொழித் தாரது 
மன்னு மோர்நல மாடே வதிந்திடுஞ் 
சொன்ன பூஷணி சொல்லு வார்க்கருள் 
அன்ன பூரணி அடிகள் சூடுவாம் . 

கங்காதேவி . 
அங்கண் ஞால மதனின் மிகுபுகழ் 
பொங்கி நாளும் பொலிந்து சிறக்கவே 
எங்க ளீசன் எழிற்சடை தன்னில்வாழ் 
கங்கை மங்கை கழல்கள் வணங்குவாம் . 

சு . அ . இராமசாமி ஸ்ரீ காசியில் இயற்றியது . 


5. 


6 . 


7 . 


8 . 


பிழை திருத்தம் . 


பிழை . 


பக்கம் . வரி . 

9 26 
11 .19 

22 
13 19 
15 10 

191 
17 13 

19 

26 
19 5 
21 9 
22 
23 27 
25 

21 
27 2 
27 5 
331 26 
35 8 
36 281 
39 21 
39 
40 2 
40 5 
45 6 
46 20 
47 30 
53 14 

16 

27 
56 8 . 
59 23 
60 16 
60 22 
60 26 


12 


திருத்தம் . 
இலக்ஷ்மி 
தமிழ் 
தமிழ் 
அரிவது 
நருமதை 
இடப்தேவர் 
கோபால் 
கோபால் 
ரக்லாம் 
தமிழ் 
தமிழ் 
க்ஷேத்திரம் 
சர்வுநாச்சி 
உருவமும் 
திரிவேணி 
திரிவேணி 
அலங்காரக்காட்சி 
காண்டம் 


இலக்ஷ்மி 
தமிழ்ப் 
தமிழ்ப் 
அறிவது 
நறுமதை 
இருடபதேவர் 
கோயில் 
கோயில் 
ரத்ஸம் 
தமிழ்ப் 
தமிழ்ப் 
க்ஷேத்திரம் 
சர்வநாச் 
உருவாரமும் 
திருவேணி 
திருவேணி 
அலங்காரகாட்சிக் 
கண்டம் 
குஹா 
திலயாண்டீஸ்வரர் 
சுரயாண்டீஸ்வரர் 
மாமி 
யெழுந்தருளி 
கீழ்க்கரை 
வடபால் 
கங்கைக்கும் 
கோயில் 
கோயில் 
கோயில் 
செல்லூர் 
கோயிற்புர 
பஸ்ேவரர் 
புரத்தில் 
புரத்தில் 


7. குஹா . 


22 


திலபாண்டீஸ்வரர் 
சுரபாண்டீஸ்வரர் 
மாயி 
வெழுந்தருளி 
கீழ்கரை 
வடவால் 
கங்கைக்குப் 
கோபால் 
கோபால் 
கோபால் 
செல்லுவோர் 
கோயிற்புற 
பலேஸ்வரர் 
புறத்தில் 
புறத்தில் 


2 


சிவமயம் . 


பொருளடக்கம் . 


எண் . 


பொருள் . 


பக்கம் . 


முகவுரை 
1. திருத்தணி 
2. திருக்காளத்தி 
3. திருவேங்கடம் 
4. திருச்சானூர் ( அலமேலுமங்காபுரம் ) 
5. துங்கபத்திரா 
6. கிருஷ்ணா 
7. பண்டரிபுரம் 


1 
2 
4 
7 . 


1 . 


8 
10 


8. பூனா 


12 
13 
14 


16 
17 


18 
19 


20 


9. பம்பாய் 
10 , நாசிக்பஞ்சவடி 
11. திரியம்பகம் 
12. ஒங்காரம் 
13. உஜ்ஜயினி 
14. ஆக்ரா 
15 . 
16. பிருந்தாவனம் 
17. கோகுலம் 
18. கோவர்த்தனம் 
19. டில்லி 
20. குருக்ஷேத்திரம் 
21. ஹரித் துவாரம் 
22. ரிஷிகேசம் 
23. நைமிசாரண்யம் 
24. அயோத்தி 
25. பிரயாகை 
26. விந்தியா சலம் 
27. ஸ்ரீ காசி 

ஆலயங்கள் , தீர்த்தங்கள் 
விசுவநாத சுவாமி தெரிசனம் 
நித்திய யாத்திரை 


21 
22 
23 
24 
25 


13 


26 
27 
28 
31 
32 
35 


- 


2 


37 
38 
41 
42 
44 
45 


பஞ்ச தீர்த்த யாத்திரை 
தக்ஷிண யாத்திரை 
பஞ்சக் குரோச யாத்திரை 
காசியில் பார்க்கக்கூடியவை 

ஸ்ரீ காசி க்ஷேத்திரத்தின் தீர்த்தக் கட்டங்கள் 
28. சோனபத்திரா 
29 . 
30. பாட்னா 
31 , வைத்தியநாதம் 
32 , கல்கத்தா 
33. தாரகேசுவரம் 
34. பூரி ( ஜகந்நாதம் ) 
35. சாக்ஷகோபால் 
36. சிம்மாசலம் 
37. இராஜமகேந்திரம் 
38. பெஜவாடா 
39. ஸ்ரீ சைலம் 
40. மகாநந்தி 
41. திருக்கோகர்ணம் 


* 47 

48 ) 
--49 

51 


54 
55 
56 
-57 


* 58 ) 


முகவுரை. 


கடவுட் கங்கை நதிப்படி.வான் செல்ல வொருவன் கருது 
முனம் , இடர் கூர்பாவ மவனையொழிந் தியாண்டு செல்வோமெனக் 
கருதும் ... என்பதுபெரியோர்வாக்கு . ஒருவன் காசிக்குச்சென்று 
கங்கையில் மூழ்க நினைக்குமுன் அவனுடைய எல்லாப்பாவங்களும் 
அவனை விட்டுநீங்கி எங்கே போவோமென்று நினைக்கும் என்பது 
பொருள், 

புண்ணிய பூமியாகிய இப்பரத கண்டத்தின் கண் எண்ணரிய 
திருத்தலங்கள் இருக்கின்றன . அவைகளுள் வடநாட்டில் விளங்கும் 
காசிப்பதி மனிதர்களால் எடுத்துச் சொல்லமுடியாத பெருஞ்சிறப்பு 
வாய்ந்தது . வாரணாசியென்று ஆரணாதிகளெல்லாம் புகழ்ந்து கூறும் 
இவ்வரும் பெருந்தலத்தை யடைந்து கங்காநதியில் மூழ்கி ஆங் 
கெழுந்தருளியுள்ள ஸ்ரீவிசாலாட்சியம்மைசமேத விசுவநாதப் பெரு 
மானைப் பணியும் பேறு வாய்ப்பதருமையினும் அருமை . 

பூர்வபுண்ணியமுடையவர்களே இமயமுதல் குமரிவரையாத்திரை 
செய்கிறார்கள் . புகைவண்டி வசதியில்லாத அந் நாளிலே ஒருவர் 
காசியாத்திரை செய்வதென்றால் அது கைலாசப் பிராப்தியாகவே 
கருதப்பட்டுவந்தது . இந்நாளிலோஎல்லோரும் எளிதிற் செய்யலாம் . 

காசித்தலத்தையும் பிற கலங்களையும் கெரிசித்தற்குபலரும்புகை 
வண்டிகளிற்சென்று கம்பெனிக்காரர் காண்பிக்குந் தலங்களை மாக் 
திரந்தெரிசித்து அநேக விவரங்கள் தெரியாமலே திரும்பிவிடுவதால் 
அனைவரும் வடநாட்டிலுள்ள தலவிசேடங்களையும் பிற விசேடங் 
களையும் நன்குணரும் பொருட்டு , அன்பர்கள் விரும்பிய வண்ணம் 
"" ஸ்ரீ காசியாத்திரை விளக்கம் ” என்னும் இந் நூலை சிதம்பரம் , 
மௌனதேசிகராதீனம் , உயர்திரு சபாபதி சுவாமிகளவர்கள் தாம் 
யாத்திரைசெய்தமுறைப்படி எழுதியுள்ளார்கள் . சென்னையிலிருந்து 
பம்பாய்மார்க்கமாக அரித்துவாரம் ரிஷிகேஸம் 

வரைசென்று 
அயோத்தி , பிரயாகை , ஸ்ரீகாசி , கல்கத்தா வழியாகச்சென்னைவந்து 
சேரும்விதத்தில் இந்நூல் எழுதப்பெற்றிருக்கிறது . 

இந்நூலைச் சிவநேசன் அநுபந்தமாக அச்சிட்டுப்புத்தக வடிவ 
மாக்கிய திருக்தென்குடித்திட்டைச் சிவாலயத்திருப்பணியாளரும் , 
பேரன்பரும் , பேரறிஞரும் , கனவணிக வள்ளலும் , சிவநேசச்செல் 
வரும் , சிவநேசன் பத்திராதிபரும் ஆகிய ராம . கு . பாம . இராமசாமி 
செட்டியாரவர்கள் இனிதுவாழத் திருவருளை வழுத்துகின்றேன் . 

சு . அ . இராமசுவாமி , 
திருவாசக பாடசாலை , பலவான்குடி . 


மதிப்புரை. 


" காசியெனு மொருதலமிக் கயிலையினுஞ் சிறப்புள து கங்கை நீத்தம் 
வீசுதிரைக் கொழுந்தோட்டிப் பரகதிக்கு வழிகாட்டும் வியந்து மூழ்கின் 
மாசினுட லதிலிறந்தான் மரமேனும் விலங்கேனு மனித ரேனும் 
ஈசனரு ளுபதேசஞ் செவிப்பு கலா லிறைவனென விருக்க லாமே . 

தேவாதி தேவாய்த் திகழுஞ் சிவபரம்பொருள் பூகலத்தின்கண்ணே 
திருக்கோயில் கொண்டுறையுந் திருத்தலங்கள் பலவற்றுள்ளும் சிறந்து 
விளங்குவது வாரணாசி யென்னும் ஸ்ரீ காசி க்ஷேத்திரமேயாம் . இத்திருத் 
தலம் சப்தபுரிகளுள் ஒன்றாக , முத்தி க்ஷேத்திரங்கள் நான்கனுள் ஒன்றாக 
அப்பதியில் மரிப்பவர் பாவங்களை வைரவர் தமது தண்டத்தால் போக்க 
அவரை இறைவி தன் மடிமிசைக் கிடத்த , இறைவர் அவாது வலது செவி 
யில் தாரகப் பிரம மந்திரோபதேசஞ் செய்து முத்திகொடுக்கும் பெருமை 
வாய்ந்தது . மூர்த்தி , தலம் , தீர்த்தமென்னும் மூவகைச் சிறப்பும் வாய்ந்த 
இத்தலத்துக்கு எத்தலங்களும் இணை பாகா வென்பதை மேலே காட்டிய 
செய்யுளாலும் , 
" அன்னபூ ரணியு மகிலநா யகன்போ லன்னையு மப்பனு மில்லை 
பின்னல்வார் திரையங் கங்கைபோல் தீர்த்தம் பிறக்குமுப் புவனத்து மில்லை 
என்னயா முரைப்போங் காசிபோற் றலமற் றெவ்வகை யண்டத்து மில்லை 
முன்னரு மனைய காசியை நினைப்போர் மூடாா யுழல்வது மில்லை. " 
என்ற செய்யுளாலுந் தெளியலாம் . இத்தகு மகிமை வாய்ந்த உத்தம 
க்ஷேத்திர யாத்திரை செய்பவர்கட்கு உறு துணையாக ஸ்ரீ காசி யாத்திரை 
விளக்கமென்னும் நூலைத் தங்கள் அநுபவ ஆராய்ச்சியுடன் எழுதி வெளி 
யிட்ட சிதம்பரம் மௌனதேசிகராதீனம் ஸ்ரீமத் சபாபதிசுவாமியவர்களின் 
பேருபகாரம் புண்ணிய சீலர்கள் போற்றும் தகையது . இந்நூலில் யாத்தி 
ரையின் வரன் முறைகளும் , க்ஷேத்திரங்கள் , தீர்த்தங்கள், மூர்த்திகள் 
கியவைகளின் சிறப்புக்களும் , மூர்த்தி தலந் தீர்த்தம் முறையாய்த் 
தொடங்குவதால் கிடைக்கும் பலன்களும் , வழிகளும் விளக்கப்பெற்றுள் 
ளன . சுவாமிகளின் குருலிங்க சங்கம பத்திக்கு அறிகுறியாகத் தங்கள் 
ஆதீனத்தின் சுவது பட்டத்து ஆசிரியர் ஸ்ரீ செல்லப்பஞான தேசிகரவர் 
களின் திருவுருவ நிழலோவியப்படத்தை இந்நூன் முகத்தில் வைத்து 
இந்நூலையும் அவர்கட்கே உரிமையாக்கியுள்ளார்கள் . இந்நூலை ஒவ்வொரு 
சிவநேசச் செல்வர்களும் சுவாமிகள் பால் உவந்து பெற்றுக்கொள்ளவேண்டு 
வது இன்றியமையாததாகும் . 

சிவநேசன் இராமசாமி . 


சிவமயம் . 
திருச்சிற்றம்பலம் . 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


சம் . 


காப்பு . 
உலகெ லாம்புகழ்ந் தோதித் துதித்திடத் 
திலகமா யொளி சேருநற் காசியின் 
இலகும் யாத்திரை யாமிவ் விளக்க நூல் 
நிலவ வைங்கர நின்மலற் போற்றுவாம் . 

முன்னுரை. 
பூமலி யுலகிற் பொலிவுடன் மிளிரும் புண்ணியத் தலங்கள் 
பலவற்றுள்ளும் காசித் தலமானது மிகவுஞ் சிறப்புவாய்ந்ததாகும் . 
மஹா மகிமை பொருந்திய கங்கா நதியை கன்னிடத்தே கொண் 
டமையானே இந்த க்ஷேத்திரம் மிகுந்த புண்ணியத் தலமென்று 
வேதாகமங்களெல்லாம் விதந்து கூறும் . காசிக்குச் சென்று 
கங்கையிற் படிந்து விஸ்வேஸ்வரப்பெருமானைத் தெரிசித்தற்கு 
இணையான புண்ணியம் ஈரேழுலகங்களிலும் வேறெதுவும் இல்லை . 

இக்ககைய பெருஞ்சிறப்புவாய்ந்த ஸ்ரீ காசி க்ஷேத்திரத்திற்கு 
யாத்திரை செல்லும்போது வழியிலுள்ள முக்கிய திருத்தலங்களை 
யும் அங்கங்குள்ள விசேஷங்களையும் ஒவ்வொருவரும் தெரிசித்துச் 
செல்ல வேண்டியது அவசியமாகலின் , திருத்தணி முருகர் வழிக் 
துணை வருவார் என்று முன்னே தெரிசித்துச் செல்லும் திருக் 
தணியை முதலாகத் தொடங்கி இந்நூல் எழுதப்படுகிறது . 


நூல், 


1. திருத்தணி . 
சென்னை செண்ட்ரல் ஸ்டேஷனிலிருந்து திருக்கணி ஸ்டே 
ஷன் 51 - மைல் தூரத்திலுள்ளது . சார்ஜ் சாதாரண மூன்றாவது 
வகுப்பு வண்டிக்கு ரூ1-1-0 . ( எம் . எஸ் . எம் . இரயில்வே ) 

வசதி :-- ஸ்டேஷனிலிருந்து சுமார் அரை மைல் தூரத்தில் 


2 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


கிறது . 


ஆலயமிருக்கிறது . ஊரில் அநேக சத்திரங்களும் மடங்களும் 
உணவருந்த வசதிகளுமிருக்கின்றன . 
நதி : - ஊரின் அருகில் நந்தியாறு என்னும் நதி செல்லு 

கோடைக்காலங்களிலும் ஸ்நானம் செய்ய அங்கு வசதி 
உண்டு. 

பாஷை : -- இது தமிழ்நாடு தான் எனினும் சிலர் தெலுங்கும் 
பேசுகிறார்கள். 

ஆலயம் : - திருக்கணிகை மலைமீது முருகக் கடவுள் ஆலயம் 
இருக்கிறது . 

சுவாமி மிகுந்த அழகுடைய வடிவோடு பார்ப்பவர் 
களைப்பரவசப்படுத்தும்பான்மையில்விளங்குகிறார் . மலையேறி இறங்கு 
வது கஷ்டமல்ல . இந்த ஸ்தலத்தில் தான் சிவசுப்பிரமணியக் கட 
வளைத் திருமால் , பிரமன் , அகள் தியர் , இந்திரன் முதலானவர்கள் 
பூசித்து அருள் பெற்றது . வள்ளி நாயகியை அடையும் பொருட் 
டுச் சுப்பிரமணியர் வேடர்களோடு போர் புரிந்த கோபந் தணிந்த 

டமா தலால் திருத்தணி என்று கூறப்படுகிறது . வள்ளிநாயகி 
யைச் சுப்பிரமணியக் கடவுள் திருமணம் புரிந்ததும் இங்கு கான் 
என்று கூறுவர் . இங்கு சுப்பிரமணியக் கடவுளோடு சிவபெரு 
மானும் எழுந்தருளியிருக்கிறார் . சுவாமி பெயர் திருத்தணிநாதர் . 
அம்மை பெயர் உமையம்மை என்று கூறப்படுகிறது . இங்கு ஆடிக் 
கார்த்திகை உற்சவம் மிக விசேஷமாக நடைபெறுகிறது . 


2. திருக்காளத்தி . 
திருத்தணி ஸ்டேஷனிலிருந்து காளாஸ்திரி என்னும் ஸ்டே 
ஷன் 48 - மைல் . சாதாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் 
0-15-0 . ரேணுகொண்டா ஜங்ஷனிலிறங்கி வண்டிமாறிச் 
சின்ன இரயிலில் போகவேண்டும் . 


வசதி : காளத்தியில் பெரும்பாலான சத்திரங்கள் கோவி 
லருகிலேயே இருக்கின்றன . நாட்டுக்கோட்டை நகரத்தார் விடுதி 
யும் கோவிலருகிலேயே இருக்கிறது . ஸ்டேஷனிலிருந்து கோவில் 
11 மைல் தூரமிருக்கும் . 

பாஷை : - தமிழும் , தெலுங்கும் பேசப்படுகிறது . 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் , 


3 


கதி : - பொன்முகலி ( சுவர்ணமுகி ) ஆறு தெற்கிலிருந்து 
வடக்காகக் கோவிலருகிலேயே செல்லுகிறது . கோவிலுக்குச் சமீ 
பத்தில் பாலமும் கட்டப்பட்டிருக்கிறது . 

ஆலயம் : - சீகாளத்தி யீசர் ஆலயம் இது சீ - சிலந்தி . 
காளம் - பாம்பு . அத்தி - யானை . என்ற மூன்றும் பூசித்து முத்தி 
யடைந்த புண்ணியத் தலம் . கண்ணப்ப நாயனாரும் வாயுதேவரும் 
பூசிக்ககலம் இதுவே . இது தென்கைலாயம் என்றும் சொல்லப் 
படும் . சுவாமிபெயர் சீகாளத்திநாதர் , அம்மை பெயர் ஞானப்பூங் 
கோதையம்மை . இதன் சரித்திர விரிவைச் சீகாளத்திப்புராணத்தில் 
விரிவாய்க் காணலாம் . 

காளத்தி ஆலயம் நாட்டுக்கோட்டை நகர தனவைசியர்களால் 
புதிய திருப்பணி செய்யப்பெற்று அழகாக விளங்குகிறது . அங்கே 
கோபுரம் சந்நிதிக்கு நேரேயின்றித் தனியே விளங்குவது முதலிய 
ஆலய வமைப்புகள் நேரிலேயே தெரியவரும் . 
கோவிலில் 

நாம் முக்கியமாகக் கவனிக்கவேண்டியதைக் 
குறிக்குமிடத்து ஆலயத்தில் மூர்த்தி மேற்கு முகமாக விளங்கு 

காளத்தியீசருக்கு மற்றைய விலிங்கங்கள் போன்று கீழே 
கோமுகத்தோடு பீடம் விளங்கும் . அதன்மீது உயரமாகப் பரும 
னில்லாமல் நீண்டு இலிங்கம் விளங்குகிறது . இவ்விலிங்கத்தைக் 
கற்பூர தீபமாவது வெளிச்சமாவது கொண்டு கூர்ந்து கவனித்தால் , 
பீடத்திலிருந்து மூன்று அங்குல உயரத்துக்கு மேல் இலிங்கத்தில் 
சிலந்தி பூசித்ததினால் சிலந்தி வடிவமும் , அதன்மேல் யானை பூசிக்க 
தினால் யானையின் இரண்டு தந்தங்களும் , அதற்குமேல் கண்ணப்பர் 
பூசித்துச் சுவாமிக்கு மனமுவந்து இடந்து, அப்பிய கண்ணும் 
தெரியவரும் . காளம் என்னும் சர்ப்பம் பூசிக்கதினால் இலிங்கம் 
சர்ப்ப சிரசுபோல் ஐந்தாக விளங்குகிறது . 

வாயு பகவான் பச்சைக் கற்பூரத்தினால் பூசித்தாரென்பது 
சரித்திரம் . இன்றும் பச்சைக் கற்பூரம் கலந்த தீர்த்தம் ஒன்றே 
அபிஷேகஞ் செய்கிறார்கள் . சுவாமிக்கு அபிஷேகமானவுடன் 
பரிவட்டத்தினால் திருவொற்றாடை செய்யப்படுவதில்லை . வாயு 
பூசித்தமையால் தானே சிறிது நேரத்தில் உலர்ந்து விடுகிறது . 
சுவாமி சிரமீதுவில்வபத்திரமட்டும் சாத்தப்படுகிறதே தவிரவெறொன் 
றும் சாத்தப்படுவதில்லை. 


கிறது . 


4 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


ஞானப் 


சுவர்ணத்தினால் ஏணிப்படி போலவும் உயரத்தில் திருவாசி 
போலவும் செய்யப்பட்டுள்ளதைச் சுவாமிக்கு முன் சாத்தப்படு 
கிறது . அதன் மீது சந்தனப் பொட்டு இடுவார்கள் . மாலை வேளை 
களில் புஷ்பமாலைகளையும் அதன்மீது சாத்துகிறார்கள் . சுவாபாமியைக் 
குருக்கள் கூடத் தொடுவதில்லை. 

விசேஷமான அபிஷேக அலங்காரங்களெல்லாம் சுவாமியின் 
பீடத்திலும் , அம்பாள் சந்நிதியில் அம்பாளுக்கும் அங்கு அருகி 
லுள்ள ஸ்ரீ சக்கரத்திற்கும் நடத்தப்பட்டு வருகிறது . 
பூங்கோதை மிக அழகிய தோற்றக்கோடு தெரிசிப்போர் மனதைக் 
கொள்ளைகொண்டு காட்சியளிக்கின்றாள் . சுவாமிக்குமுன்னதாகக் 
கொட்டி போன்ற சிறு பள்ளத்தில் ஒரு நந்தி உண்டு . இதையும் 
குருக்கள் யாரும் தொடுவதில்லை . தீர்த்தம் மட்டும் அபிஷேகம் 
செய்யப்படுகிறது . 

கண்ணப்பர் சந்நிதானம் : - சுவாமி சந்நிதியில் சுவாமிக்கு 
அருகில் கண்ணப்பமூர்த்தி ஒன்று இருக்கிறது . 

மலைமீது 
இரண்டு மூன்று பர்லாங்கு உயரத்தில் கண்ணப்பர் கோவில் என் 
னும் ஆலயத்தில் ஒன்றும் உண்டு. துபோல் அவ்வாலயத்தில் 
ஆறு கண்ணப்பர்வடிவம் பிரதிஷ்டிக்கப்பட்டுள்ளதாம் . கண்ணப்பர் 
மலைக்குப் போகும் வழியிலுள்ள தீர்த்தத்திற்குப் பாரத்துவாச 
தீர்த்தம் என்று பெயர் சொல்லுகிறார்கள் . 

காளத்தி மலையைப் 
பிரகாரம் வருவதற்கு 

18 - மைல் தூரமிருக்கிறது . மாசிமாத 
மஹா சிவராத்திரி உற்சவம் மிக்க விசேஷமாகக் கொண்டாடுகிறார் 
கள் . அப்போது சுவாமி கிரிப்பிர தக்ஷிணமாக வரும் என்று தெரி 
கிறது . இக்கோவிலில் தெரிசனத்திற்கு வரும் ஜனங்களிடம் ஒவ் 
வொரு அணா வீதம் வாங்கிக்கொண்டு உள்ளே விடுகிறார்கள் . 
காளத்தியில் விஷ்ணு ஆலயம் ஒன்றும் அருகிலேயே இருக்கிறது . 
இவைகள் காளத்தி அரசர் மேற்பார்வையில் இருந்து வருகின்றன . 
காளத்தி அரசர் அரண்மனை முதலிய இங்குள்ள பிற விஷயங்கள் 
தேரிலேயே தெரியவரும் . 

3. திருவேங்கடம். ( திருப்பதி ) 
காளத்தியிலிருந்து 25 - மைல் தூரம் . சாகாரண மூன்றாவது 
வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் 0--8-0 . மோட்டார் பஸ்களும் வசதி 
யாகவே போய்வருகின்றன . 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 
வசதி : -ஸ்டேஷனருகில் மஹத்து கருமசாலையும் , இராமசாமி 
கோயிலுக் கருகே தேவஸ்கானக்கைச் சேர்ந்த பூந்தோட்டம் 
என்னும் பெயருள்ள கருமசாலையும் இன்னும் பலதருமசாலைகளும் 
வசதி உள்ளனவாகும் . இதுவன்றி ஊரிலுள்ளார் பலர் வாடகைக் 
குக் தங்கள் வீடுகளிலே இடம் கருவார்கள் . 

பாஷை : - தமிழும் தெலுங்கும் பேசுவார்கள் . 

தீர்த்தம் : - திருப்பதிக்கு 2 - மைல் தூரத்தில் கபில தீர்க்கம் 
என்னும் ஓர் குளம் உண்டு . ஆழ்வார் தீர்க்கம் என்றும் சொல்லு 
வார்கள் . அருகிலுள்ள மலையிலிருந்து அருவி நீர் விழுந்துகொண்டு 
இருக்கும் . - திருப்பதி மலையிலுள்ள பல தீர்த்தங்களும் இதில் 
கலப்பதாகச் சொல்லப்படுகிறது . இதில் ஸ்நானஞ் செய்வது 
விசேஷம் . 

ஆலயம் : -- தீர்க்கக்கரையில் கபாலீஸ்வரர் ஆலயம் இருக் 
சிறது . இங்கு கபாலீஸ்வரர் அம்மையோடு விளங்குகிறார் . இன்னும் 
பார்வதி , பரமேசுவரர் , விநாய்கர் , சுப்பிரமணியர் , நவக்கிரகங்கள் 
முதலிய பிரதிஷ்டை மூர்த்திகளும் நடராஜர் , சோமாஸ்கந்தர் 
முதலிய உற்சவ மூர்த்திகளும் உள்ளன . இதன்றித் திரும்பிவரும் 
வழியில் அருகிலேயே ஆழ்வார் ஆலயம் என்னும் பெயரோடு ஒரு 
ஆலயமும் உண்டு . 

கோவிந்தராஜப்பெருமாள் ஆலயம் ஸ்டேஷன் அருகில் மிகப் 
பெரிய இராஜகோபுரக் கோடு அழகாக விளங்குகிறது . இங்கு 
சிதம்பரத்திலுள்ள கோவிந்தராஜப் பெருமாள் போலவே பள்ளி 
கொண்ட கோலக்கோடு கோவிந்தராஜப் பெருமாள் விளங்குகிறார் . 
தேவி ஆலயம் முன்னதாகவே கனியாக இருக்கிறது . இன்னும் 
அநேக மூர்த்திகளும் உண்டு . 

இராமசாமி ஆலயம் கோவிந்தராஜப் பெருமாள் ஆலயத்தி 
லிருந்து அரை மைல் தூரத்திலுள்ளது . இராமர் , இலக்ஷ் 
மணர், சீதாபிராட்டியார் . மூவரும் ஆகிருகியான வடிவோடு அழ 
காக விளங்குகிறார்கள் . இந்த ஆலயங்கள் திருவேங்கடமலையின் 
அடிவாரத்தில் திருப்பதி க்ஷேத்திரத்திலுள்ளன . எழுமலை யென் 
னும் திருவேங்கட மலைமீது ஏழுமைல் தூரம் ஏறி வேங்கடேசுவரப் 
பெருமாள் ஆலயத்திற்குச் செல்லல் வேண்டும் . இங்கு ஏராளமான 


6 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


யாத்ரீகர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதும் 
அதிகவருமானமுள்ள தேவஸ்தான மென்பதும் உலகப்பிரசித்தம் . 
திருப்பதி ஸ்டேஷனிலிருந்து அடிவாரத்திற்கு 2 மைல் தூரம் 
இருக்கும் . வண்டிகள் கிடைக்கும் . 

அடிவாரத்திலிருந்து காளி கோபுரம் வரை 21 மைல் படிப் 
படியாக ஏறவேண்டும் . கஷ்டம் . பின்பு மூன்று மைல் சமபூமி . 
அதன்பின் முழங்கால் முறிச்சான் மலை என்பது அரைமைல் ஏறி 
அரைமைல் இறங்கவேண்டும் . பின் அரைமைல்வரை சமபூமியாக 
ஆலயத்திற்குப் போகலாம் . 

நடக்கமுடியாத பலர் டோலிகளில் 
போய்வருகிறார்கள் . - இந்த எழுமைல் தூரம் உள்ள வழிமுழுவதி 
லும் இரவிலும் பிரயாணம் செய்யும்படி அதிக வெளிச்சமுள்ள மின் 
சாரவிளக்குகள் எரிந்துகொண்டிருக்கின்றன . 

மலைமீது பரக்க நிலப்பரப்பு உள்ளதாக ஆலயத்திற்கு நான்கு 
வீதிகளும் வகுக்கப்பட்டுச் சிறு ஊராக இருக்கிறது . 

மலைமீது 
கோவிலுக்கு அக்கினி மூலையில் மஹத்து மடம் இருக்கிறது . புஷ் 
கரணி , ஆகாசகெங்கை , பாபநாசம் என்னும் தீர்த்தங்களும் 
இன்னும் பல தீர்த்தங்களும் உள்ளன . ஆகாசகெங்கை , பாபநாசம் 
இந்கத் தீர்த்தங்கட்கு அங்கிருந்து மூன்று மைல் தூரம் போக 
வேண்டும் . மலையிலிருந்து இரண்டு இடத்திலும் அருவி வீழ்கிறது . 
ஆலய தரிசனம் வேங்கடேசப்பெருமாள் ஆலபம் . துவஜஸ்தம்பம் 
அறுகால் நிலை , கதவுகள் எல்லாம் தங்கமுலாம் பூசப்பட்டு மிகவும் 
அழகாக விளங்குகின்றன . சுவாமியை எந்தக் காலத்திலும் மூடி 
வைத்துக் கொண்டிருப்பர் , தெரிசனத்திற்குப் பணம் கொடுத்துப் 
போகவேண்டும் . கற்பூரதீபத்திற்கு ரூபாய் ஒன்று என்பது முதல் 
பிரம்மோற்சவக்கிற்கு ரூபாய் 1005 என்பது வரை போர்டுகளில் 
விவரமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன . ஆகலின் இங்கு தெரி 
சனம் முதலியன பணம் கொடுத்தாலன்றிக்கிடைக்கப்பெறா. 
தருமதெரிசனம் : 

எழு மணிக்கு மேலும் பகல் 
பதினொருமணிக்கு மேலும் , இரவு எழுமணிக்குமேலும் இலவச 
மாகத் தெரிகிக்க விடுவார்கள் . யாவரும்பணம் இன்றித் தெரிசிக்க 
வாம் . சுவாமி நின்ற திருக்கோலமாக ஆகிருதியான தோற்றக் 
கோடு ஆபரணங்களாலும் பீதாம்பரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு 
விளங்குகிறார் . 


காசி யாத்திரை விளக்கம் . 


7 


4. திருச்சானூர் . ( அலமேலுமங்காபுரம் ) 
ஸ்டேஷனிலிருந்து மூன்று மைல் தூரம் இருக்கும் . வேங்க 
டேசுவரப் பெருமாளுக்குக் தேவியார் சந்நிகானம் இல்லாமையால் 
இங்கு தேவியோடு சுவாமி தெரிசனஞ் செய்வது என்று சொல்லு 
கிறார்கள் . திருப்பதி வேங்கடேசுவரப் பெருமாள் தெரிசனஞ் 
செய்தோர் இங்கு வந்து தெரிசிப்பது வழக்கம் . சுவாமி பெயர் 
சுந்தரவரதராஜப் பெருமாள் . அம்பிகை பெயர் ( அலர்மேலு ) 
பத்மாவதி என்பதாம் . 

5. துங்கபத்ரா. 
சென்னை செண்ட்ரல் ஸ்டேஷனிலிருந்து பம்பாய் போகும் 
வழியில் 333 மைல் தூரத்திலுள்ளது . துங்கபத்ரா ரிவர் என்று 
ஸ்டேஷன் பெயர் . சாதாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் 
சார்ஜ் ரூ 5-8-0. 

நதி : - இரயில்வே ஸ்டேஷனுக்கு வடக்கே ஒரு பர்லாங்கு 
தூரத்தில் துங்கபத்ரா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது . இந்த நதியில் 
ஸ்நானஞ் செய்வது மிக விசேஷம் . ஆற்றங்கரை நிம்மதியான 
இடமாக விளங்குகிறது . ஏகாந்தமானதாகும் . 

வசதி : -- கங்குவதற்கு ஸ்டேஷன் அருகாமையில் தரும 
சாலைகள் இருக்கின்றன . பிராமணர்களுக்கு உண்ண வசதி 
உண்டு . 

ஆலயம் : - தெரிசனத்திற்கு மிகப் பெரிய ஆலயங்கள் இல்லை. 
ஸ்டேஷன் சமீபத்தில் சிறிதான ஒரு ஆலயம் உண்டு . ஸ்டேஷனுக் 
குச் சற்றுத் தூரத்தே சிறு கிராமம் காணப்படும் .. 
தெலுங்கு பாஷை பேசுகிறார்கள் . துங்கபத்ரா நதிக்கு மிகப் 
பெரியதாகவும் உயரமாகவும் ( 79 ) கண்கள் உள்ள பாலம் ஒன்று 
இரயில்வே வசதியாய்க்கட்டப்பட்டிருக்கிறது . ஆற்றின்ஜலம் மிகத் 
தெளிவாகவும் இனிமையாகவும் இருக்கிறது . காசி யாத்திரை 
செல்லும் ஒவ்வொருவரும் இங்கு இறங்கி ஸ்நானஞ் செய்துபோக 
வேண்டியது மிகவும் அவசியமாகும் . 

6. கிருஷ்ணா. 
துங்கபத்ரா ரிவர் என்னும் ஸ்டேஷனிலிருந்து 18 மைல் 


ஜனங்கள் 


8 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


இருக்கின்றன . 


தூரத்திலுள்ள இராயச்சூர் என்னும் ஸ்டேஷனோடு M. S. M. 
இரயில்வே முடிவடைகிறது . அதிலிருந்து . G. I. P. இரயில்வே 
தொடங்குகிறது . இராயச்சூரிலிருந்து 16 மைல் தூரத்தில் கிருஷ்ணா 
என்னும் ஸ்டேஷன் இருக்கிறது . 

துங்கபத்ரா ரிவர் ஸ்டேஷனி 
லிருந்து கிருஷ்ணா ஸ்டேஷனுக்குச் சாதாரண மூன்றாவது வகுப்பு 
வண்டிக்குச் சார்ஜ் ரூபா 0-11-0 . 
வசதி : - நதிக்கரையில் சில தருமசாலைகளும் வீடுகளும் 

சாமான்கள் விலைக்குக் கிடைக்கும் . 
நதி : --- ஸ்டேஷனுக்கு நான் குபர்லாங்கு தூரத்தில் கிருஷ்ணா 
நதி ஓடுகிறது . இதில் ஸ்நானஞ் செய்வது விசேஷம் . நதிக்கரை 
யில் சிறியகொரு ஆலயத்தில் கக்காக்திரேயர் பிரதிஷ்டை செய்யப் 
பட்டுள்ளார் . தக்காக்திரேயர் மூன்று சிரசு 

ஆறு புயங்க 
ளோடு நின்ற திருக்கோலமாக விளங்குகிறார் . ஜலம் துங்கபத்ரா 
நதியின் ஜலத்தைப்போல் அவ்வளவு தெளிவாக இல்லை . வெள்ளக் 
காலங்களில் ஜலம் சந்தனக் குழம்புபோல் இருக்கும் . 

7. பண்டரிபுரம் . 
கிருஷ்ணாவிலிருந்து ஷோலாப்பூர் என்னும் ஸ்டேஷன் 126 
மைல் . சாதாரண மூன்றாவதுவகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் ரூ 

2-4-0 . 
ஷோலாப்பூரிலிருந்து பண்டரிபுரத்திற்கு மோட்டார் பஸ்கள் 
போய் வருகின்றன . 

இந்த வழியே பிரயாணம் செய்கால் சார்ஜ் 
குறைவாகும் . காலகாமகமும் இல்லாமல் சவுகரியமாகப் பிரயாணம் 
செய்யலாம் . இகன்றித் தொடர்பாகவே இரயிலில் நேரேபண்டரி 
புரம் போவதானால் குருட்வாடி ஜங்ஷன் போய்ச் சிறிய இரயில்வே 
யில் வேறு வண்டிமாறிப் பண்டரிபுரம் வரலாம் . ஊர் இரயில்வே 
ஸ்டேஷனிலிருந்து ஒன்றரைமைல் தூரம் இருக்கும். மோட்டார் பஸ் 
கள் கேரே ஊருக்குள் போகின்றன . 

வசதி : - அகல்யாபாய் கருமசாலை முகலிய அநேக தரும 
சாலைகள் உள்ளன . பண்டாக்களின் ஆட்கள் வந்து அழைத்துப் 
போய் பண்டா வீடுகளிலும் பணம் பெற்றுக்கொண்டு வேண்டிய 
வசதியைச் செய்து கொடுக்கிறார்கள் . 


| 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 
பாஷை : - மகாராஷ்டிர பாஷை பேசப்படுகிறது . தமிழ்ப் 
பேசுவோரைக் காண்பதரிது . தெலுங்கு இங்கிலீஷ்தெரிந்தவர்களைக் 
காணலாம் . 


நதி : - சந்திரபாகா என்னும் ஆறு ஊருக்குக் கீழ்த்திசையில் 
ஒடுகிறது . இதனைப் பீமாநதி என் றுஞ் சொல்லுகிறார்கள் . இதில் 
முழுகுவது விசேஷம் , 

ஆலயம் : - ஆற்றுக்கு ஒரு பர்லாங்கு தூரத்தில் பண்டரி 
நாகர் ஆலயம் பெரிதாகவும் , அழகாகவும் காணப்படுகிறது . 
றின் கரையோரக்கிலும் சிற் சிறு ஆலயங்கள் காணப்படுகின்றன . 
பண்ட்ரிபுரம் பெரிய ஊராகவே இருக்கிறது . கோவிலருகிலேயே 
கடைத் தெருக்கள் இருக்கின்றன . கோவில் கிழக்கு முகமாய் 
விளங்குகிறது . கோவிலில் நுழைவதன் முன் செந்தூ நிறம் பூசிய 
விநாயகர் விக்ரகம் ஒன்று காணப்படுகிறது . கோவில் வாயில் வழி 
யிலும் மற்றும் பல இடங்களிலுங் கூடச் செந்தூர நிறமுள்ள பற் 
பல விநாயகர்களை ஆங்காங்கு காணலாம் . பண்டரிநாதர் இடுப்பில் 
ஊன்றிய இரு திருக்கரங்களோடு நின்ற திருக்கோலமாக விளங்கு 
கிறார் . ஆலயத்தில் பக்த கோடிகள் ஆடிப்பாடிப் பஜனை செய்வது 
பார்த்து மகிழ்வதற்கு உரிய பாக்கியமாகும் . பண்டரிநாதர் திரு 
வடிகளில் பக்தர்கள் சிரசை வைத்து விழுந்து வணங்குவது வழக் 
கம் . பண்டரிநாதர் ஆலயத்திற்கருகில் உருக்குமணி தேவி ஆலயம் 
இருக்கிறது . உருக்குமணி தேவியும் பண்டரிநாதர் போலவே 
விளங்குகிறார் . பண்டரிநாதர் பிரகாரம் வரும்போது நிருகிமூலை 
யில் 

வழியாகச் சென்றால் சங்கரர் ஆலயம் இருக்கிறது . 
வடபிரகாரத்தில் விசுவநாதர் என்னும் பெயரோடும் விசா 
லாட்சி என்னும் பெயரோடுஞ் சுவாமி , அம்மன் பிரதிஷ்டை 
செய்யப்பட்டு இருக்கின்றன . இன்னும் இலக்ஷிமி, சத்திய 
பாமா , அனுமார் , திருப்பதி பாலாஜீ என்னும் மூர்த்திகட்கும் சிறு 
சிறு ஆலயங்கள் அங்கேயே இருக்கின்றன . 

பண்டரிபுரத்திலிருந்து குருத்வாடி. ஜங்ஷனுக் வரவேண் 
டும் . 33 மைல் சாதாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் 
ரூ0-11-0 . மோட்டார் பஸ்களும் போய்வருகின்றன. 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


8. பூனா 


குருத்வாடி ஜக்ஷனிலிருந்து பூனா ஜங்ஷன் 115 - மைல் சாதா 
பண மூன்முவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் ரூ 2-1-0 . 

வசதி: - ஸ்டேஷன் அருகில் ஒரு தர்மசாலையும் , ஸ்டேஷனி 
லிருந்து சுமார் ஒரு மைல் தூரத்தில் மதராஸ் தருமசாலை ஒன்றும் 
இருக்கின்றன . பூனா விசேஷமான ஸ்தலமாகக் கொண்டாடப் 
பெறாவிடினும் விநோதமான கோமாக விளங்குவதாற் பலர் இங்கு 
இறங்கிப் பார்த்துப் போகிறார்கள் . 

பாஷை : - மகாராஷ்டி .. பாஷை பேசுகிறார்கள் . 

ஆலயம் : - நகரத்தின் மேல் பாகத்தில் சுமார் 5 - மைல் தூரத் 
தில் பார்வதி குன்று என்று ஒரு அழகிய மலையிருக்கிறது . 

அம் 
மலையில் கார்த்திகேய சுவாமி என்னுஞ் சுப்பிரமணியருக்கும் விஷ் 
லுவுக்கும் பரமேஸ்வரருக்குத் தனித் தனியே ஆலயங்களிருக்கின் 
றன . பார்வதிமலைமீது இருந்து பூனா நகரத்தையும் அதன் பெரும் 
பகுதிகளிலுள்ள வினோதங்களையுங் காணலாம் . இவை அவசியம் 
பார்க்கத் தக்கனவாகும் . நகரத்தின் பல பகுதிகளில் ஆங்காங்கு பற் 
பல ஆலயங்களும் இருக்கின்றன . 

பார்க்க வேண்டியவை : - குஜராத்தி பஜார் , லஸ்கர் பஜார் , 
மார்க்கட் , இவைகள் பெரிய வியாபார ஸ்தலங்களாகும் . பம்பாய் 
நகரத்தின் பாதுகாப்பிற்கு வேண்டிய உயுக்கப்படைகள் பூனாவில் 
இருக்கின்றன . 

9. பம்பாய் . 
பூனா ஜங்ஷனிலிருந்து பம்பாய் விக்டோரியா டெர்மினஸ் 
என்னும் ஸ்டேஷன் 119 - மைல் . சாதாரண மூன்றாவது வகுப்பு 
வண்டிக்குச் சார்ஜ் ரூ 2-2-0. இரயில் வண்டிகள் பூனவரையும் 
நீராவி என்ஜினைக்கொண்டு இழுக்கப்படுகின்றன . பூனாவில் அந்த 
என்ஜினைக் கழற்றி விடுகிறார்கள் . பூனாவிலிருந்து வேறு மின்சார 
என்ஜினைக் கொண்டு வந்து பிணைத்துப் பம்பாய்க்கு மிகவேகமாகச் 
செலுத்தப்படுகிறது . பூனாவிலிருந்து பம்பாய்க்குப் போகிறவர்கள் 
பகலிற் பிரயாணஞ் செய்தால் வண்டித் தொடர் மலைமீது போகுங் 
காட்சியுஞ் சுமார் இருபதுக்கு மேற்பட்ட குகைகளில் நுழைந்து 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


11 


1 


செல்லுங் காட்சியும் வியப்பையுண்டு பண்ணுவனவாயிருக்கும் .. 
பம்பாய்க்கு வரும் வண்டி கட்கு நகரத்தின் பல மைல் தூரத்திற்கு 
முன்பே பற்பல லயன்களாக இருப்புப் பாதைகள் செய்து அடிக் 
54. வண்டிகள் போய் வருவதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது . 
பம்பாய் ஸ்டேஷனில் சுமார் 15 பிளாட்பாரம் வரை இருப்பதோடு 
பிளாட் பாரம் போய் மாறுவதற்குரிய பாலம் சுமார் ஒரு பர்லாங்கு 
நீளமுள்ள தாக விருக்கிறது , ஸ்டேஷனின் ஒரு பகுதியில் ஐந்து 
நிமிஷத்திற்கு ஒரு வண்டி புறப்பட்டுப் போவதும் வருவதுமாக 
இருக்கிறது . பம்பாயைச் சார்ந்த இரயில்வே ஸ்டேஷன்கள் மிக்க 
பெரிகான அநேக கொட்டகைகளோடு மிளிர்கின்றன . 

வசதி : - பல தருமசாலைகள் இருக்கின்றன . எல்லாவி 
வசதிகளும் உள்ளன . நாட்டுக்கோட்டை நகரத்தார் கடைகளும் 
இருக்கின்றன. எல்லா வசதிகளும் உடைய ஓட்டல்களும் இருக் 
கின்றன . பெரும்பாலும் ஹிந்தி ஓட்டல்களாக விருப்பதால் அங்கு 
நம் நாட்டு ஆகாரங்கள் கிடைக்காது . மதராஸ் ஓட்டலில் தான் 
நம் நாட்டு ஆகாரங்கள் கிடைக்கும் . 
பாஷை : -- மஹாராஷ்டிர பாஷை பேசப்படுகிறது . 

ஹிந்தி 
பாஷை எல்லாருக்குத் தெரியும் . பல பா ஷைக்காரர்களுங் காணப் 
படுவர் . தமிழ்ப் பேசுவோர்களும் ஏகதேசம் காணப்படுவர் . வேங்க 
டேசப் பெருமாள் ஆலயம் என்னும் தமிழ் நாட்டுக் கோவிலை 
யொத்துச் செய்யப்பட்டுள்ள ஆலயத்தில் பூசகர்கள் இந்நாட்டு 
ஐயங்கார்கள் ஆகலின் அங்குந் தமிழ்ப்பேசுவோர் காணப்படுவர் . 

ஆலயம் : -- பம்பாய் தேவி கோவில் , மகாலெக்ஷமிகோவில் , 
பாபூல்நாகர் கோவில் , வால கேஸ்வரர் கோவில் முதலிய கோவில் 
கள் உள்ளன . பானு கெங்கா என் னுந் தீர்த்தம் வாலகேஸ்வரர் 
கோயிலில் இருக்கிறது , 

பார்க்க வேண்டியவை : 
1. சௌபாத்தி 

6. விக்டோரியாடெர்மினஸ் 
2. பாபூல்நாகர் கோவில் 

7. ஹார்பர் ( ஸ்டேஷன் 
3. வாலகேஸ்வரர் கோவில் 8. போர்ட் 
4. மஹாலெஷ்மி கோவில் 9. மின்ட் 
5. விக்டோரியா கார்டன் 10. டவுன் ஹால் 


ஸ்ரீர் கக் யாத்திரை விளக்கம் . 


11. மியூஸியம் 

18. ராஜாபாய் - வர்கிக் 
12. அப்போலா பந்தர் 19. ஹைக்கோர்ட் 
13. தாஜ்மஹால் ஹோட்டல் 20. பி . பி . & சி . ஐ . ஆபீஸ் 
14. இந்தியா கேட் 

21. ஜார்ஜ் கேட் ஸ்டேஷன் 
15. எலக்ட்ரிக் ஹவுஸ் 

22. காரின் ரோட் 
16. குலாபா ஸ்டேஷன் 23. பம்பாய் தேவி கோயில் 
17 , பாண்ட் ஸ்டாண்டு 

24 ; ஜாவிர் பஜார் 
மேலே கண்ட ஆலயங்கள் முதலானவற்றையும் இன்னுஞ் 
சில இடங்களையும் மோட்டாரில் கொண்டுபோய்க் காண்பித்துவர 
ஆறுமணி நேரத்திற்கு ரூ 1 --- 4--0 வீதம் வாங்கிக்கொண்டு வசதி 
செய்கிறார்கள் . 

மிகப் பெரிய ஒர்க்ஷாப் , அநேக மில்கள் , உன்னதமான பல 
அடுக்கு மாளிகைகள் , விஸ்தா சமான பற்பல அழகிய வீதிகள் , 
பஜார்கள் , அங்குள்ள விசித்திரமான பொருட்கள் முதலியன 
கண்டு மகிழ்வதற்குரியனவாகும் . பற்பல வீதிகளிலும் நெருங்கிக் 
தொடர்பாக மோட்டார் , டிராம் , கோச்சு , ரிக்ஷா முதலிய வண்டி 
கள் வந்துகொண்டிருப்பன அச்சத்தையும் ஆச்சரியத்தையுங் 
கொடுக்கும் . இங்குள்ள டிராம் வண்டிகள் மேலடுக்கு உள்ளதாக 
வும் , பிரயாணத்திற்கு மிகச் சௌகரியமானதாகவும் விளங்குகின் 
றன . பம்பாயின் ஒவ்வொரு விசேஷத்தையும் தனித்தனியே 
குறிப்பிடப்புகின் விரியுமாதலால் அவைகளை அங்கு தேரிற் கண்டு 
கொள்க . 

10. நாசிக் பஞ்சவடி , 
பம்பாயிலிருந்து நாசிக்ரோட் என்னும் ஸ்டேஷன் 117 - மைல் 
சாதாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் ரூ 2--1- ( ). 
நாசிக் பஞ்சவடிக்கு வரும் பொழுதும் வண்டித் தொடர் பதினொரு 
குகைகளில் நுழைந்து வருகிறது . நாசிக் போட் ஸ்டேஷனிலிருந்து 
நாசிக்பஞ்சவடி சுமார் 6 - மைல் தூரம் இருக்கும் . மோட்டார்கள் வசதி 
யாகவுங் குறைந்த சார்ஜ் விகிதமாகவும் போய் வருகின்றன . இங்கு 
கோதாவரி ஆறு ஓடுகிறது . கோதாவரி ஆற்றின் ஒரு கரையில் 
நாசிக் என்னும் ஊரும் மற்றக் கரையில் பஞ்சவடி என்னும் ஊரும் 
இருக்கின்றன . 

ஊருக்குள் வர யாத்ரீகர்களிடம் 04 - 0 
விகம் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் . 


P 


காசி யாத்திரை விளக்கம் , 


13 


. 


வசதி : -- பல தருமசாலைகள் இருக்கின்றன . சிருங்ககிரிமடம் 
ஒன்றும் , நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரமும் , விடுதியும் 
உள்ளன . 

நதி : - கோதாவரி ஆறு ஓடுகிறது . அதில் இராமகுண்டம் , 
இலக்ஷ்மண குண்டம் , சீதா குண்டம் , அநுமார் குண்டம் 
என்னும் குண்டங்கள் வகுக்கப்பட்டு இருக்கின்றன . இராம 
குண்டம் மிக்க சிறப்புடையதாகும் . இங்கு பன்னிரண்டு வருஷத் 
திற்கொருமுறை மேளா என்னும் விசேஷம் கொண்டாடுவார்கள் . 

ஆலயம் : -- கோதாவரி ஆற்றின் சமீபத்திலேயே கபாலீஸ்வரர் 
ஆலயம் மிக விசேஷமாகக் கொண்டாடப்படுகிறது . இதன்றிக் 
காளிதேவி கோவில் ஒன்றும் , இராமர் கோவில் ஒன்றும் இருக் 
கின்றன . பல சிறு கோவில்களும் உள்ளன . 
பார்க்கவேண்டியவைகள் : - சீ , 

சீதா குகை , இது பஞ்சவடி 
யின் கீழ்த்திசையில் உள்ள ஒரு சிறு குகை . அதில் இராமர் , 
இலக்ஷமணர் , சீகை ஆகிய மூவர் உருவங்களும் இருக்கின்றன . 

குகைக்குக் கிழக்கே சிறிது தூரத்திலுள்ள தோப்புக்களை 
இருடிகள் தபசு செய்த தபோவனம் என்று சொல்லுகிறார்கள் . 
இங்கிருந்து கிழக்கே சுமார் அரைமைல் தூரத்தில் , கபில நதியின் 
நடுவில் இலட்சுமணர் சூர்ப்பநகையின் மூக்கை அறிவதுபோற் சிலை 
யினால் செய்யப்பட்டு இருக்கிறது . இதனைச் சூர்ப்பநகைக்கு பங்கஞ் 
செய்த இடமென்று சொல்லுகிறார்கள் . இலட்சுமணர் சூர்ப்ப 
நகையின் நாசியை அறுத்ததனால் இவ்வூருக்கு நாசிக் என்று பெயர் 
வந்ததாகச் சொல்லப்படுகிறது . பஞ்ச பாண்டவர் குகை என்பது 
சுமார் நான்கு மைல் தூரத்தில் இருக்கிறது . அதில் புத்தர் போன்ற 
பல வடிவங்கள் இருக்கின்றன . அங்கு மிகப் பெரிய பல குகை 
களையுங் காணலாம் . 

11. திரியம்பகம் . 
நாசிக் பஞ்சவடியிலிருந்து திரியம்பகம் மேற்கே சுமார் 18 
மைல் தூரத்திலுள்ளது . பஞ்சவடியிலிருந்துவாடகைமோட்டார்கள் 
போய்வருகின்றன . போவதற்கு மோட்டார் வாடகை 0-8-0 . 
இவ்வூரிலும் நாசிக் பஞ்சவடியைப் போலவே யாத்திரை வருபவர் 
களிடம் ரூ0-4-0 பெற்றுக்கொண்டு உள்ளே விடுகிறார்கள் . 


14 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


வசதி : - பலதருமசாலைகள் இருக்கின்றன . எல்லா வசதி 
களும் உள்ளன . 

நதி : - கோதாவரி ஆறு மிகச் சிறு வாய்க்கால் போல வரு 
கிறது . 

குசாவர்த்தன குண்டம் என்னுந் தீர்த்தம் பிரதானமாகும் . 
தீர்த்தத்தைச் சுற்றிப் பல மூர்த்திகள் பிரதிஷ்டை செய்யப்பட் 
டிருக்கின்றன . திரியம்பகேசுவரர் ஆலயத்தின் பின் புறத்திலும் 
ஒரு தீர்க்கம் இருக்கிறது . 

ஆலயம் : - திரியம்பகேசுவரர் ஆலயம் மிகப் பிரதானமான 
தாகும் . இது துவாதச ஜோதிர்லிங்கங்களுள் ஒன்றாக எண்ணப் 
படுகிறது . ஆலயத்தில் இலிங்க ஆவுடையார் ஒன்று மிகப் பெரிய 
தாகக் காணப்படும் . அதன் மத்தியிலுள்ள குழியில் நீர் ஊறி 
வந்து கொண்டிருக்கின்றது . குழியின் நீரை யிறைத்துவிட்டா 
லுள்ளே , பிரமலிங்கம் , விஷ்ணுலிங்கம் , சிவலிங்கம் என மூன்று 
இலிங்கங்களை அக்குழியினுட் காணலாம் . இந்த ஆலயத்துக்கரு 
கிற் பல ஆலயங்களிருக்கின்றன . 

பார்க்கவேண்டியவை : - திரியம்பகம் , மலையடிவார 
இருக்கிறது . மலையினின்று வருங்கோதாவரி ஆறு குசாவர்த்தன 
குண்டத்தில் நுழைந்து வெளியாகிறது . கோதாவரி உற்பத்தி 
யாகும் இடத்திற்கு மலைமீது சுமார் மூன்று மைல் தூரமேறிப் 
போகவேண்டும் . அங்கே போவதற்கு டோலிகளின் வசதியும் 
உண்டு . உற்பத்தியாகும் இடத்தில் , கௌதமரிஷியின் கைக் 
கமண்டலத்தின் சிறு துவாரத்திலிருந்து கோதாவரி வெளியாவது 
போல அமைக்கப்பட்டிருக்கிறது . 

12. ஓங்காரம் . 
நாசிக்ரோட் என்னும் ஸ்டேஷனிலிருந்து 

மோர்டக்கா 
என்னும் ஸ்டேஷன் 275 மைல் . சாதாரண மூன்றாவது வகுப்பு 
வண்டிக்குச் சார்ஜ் ரூ 4-9-0 . நாசிக்ரோட் ஸ்டேஷனிலிருந்து 
மண்மாடு , புஷாவல் , காண்டுவா முதலிய ஜங்க்ஷன் வழியாக வந்து 
காண்டுவா ஜங்ஷனில் G. I , P , இரயில்வேயை விட்டு B. B. & 
C. I இரயில் வேயில் வேறு வண்டிமாறி மோர்டக்காவிற்கு வா 
வேண்டும் . இது 

இது ஒரு சிறு ஸ்டேஷன் . ஸ்டேஷனிலிருந்து சுமார் 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 

15 
7 - மைல் தூரத்தில் ஓங்காரம் இருக்கிறது . வண்டிகள் கிடைக்கும் ; 
மோட்டார்களும் ஏகதேசங்களில் போய் வருகின்றன . ஒங்காரம் 
சிறு ஊராக விளங்குகிறது . 

வசதி : - ஆற்றோரத்தில் ஒரு தருமசாலையிருக்கிறது . தங்கு 
வதற்கு வசதியாக இருக்கும் . இதன்றி ஆற்றின் அக்கரையிலும் 
வேண்டிய வசதி செய்து தருகிறார்கள் . 

நதி : - நருமதையாறு கிழக்குத் திசையிலிருந்து மேற்காகச் 
செல்லுகிறது . 

ஆற்றின் இரு கரைகளும் உயர்ந்த மலைகளாக 
விருக்கின்றன . இடையில் 
. 

ஆறு மிகுந்த வேகமாகச் செல்லு 
கிறது . 

நறுமதையாற்றில் பாணலிங்கம் எடுக்கப்படுவதாகச் 
சொல்லப்படுகிறது . 

இந்த நதியில் மூழ்குவது மிக விசேஷம் . 
புண்ணிய நதிகளில் இந்த நருமதை நதியுமொன்று . 

ஆலயம் : -- ஓங்காரேஸ்வரர் ஆலயம் ஆற்றின் அக்கரையி 
லிருக்கிறது . அது ஒரு மலைச் சரிவிலே அமைந்து விளங்குகிறது . 
ஆலயத்திற்கு இக்கரையிலிருந்து போவோர் 

ஒடக்தில் தான் செல்ல 
வேண்டும் . பாலங்கிடையாது . ஆற்றைக் கடந்து ஆலயத்தின் 
வாயிலை அடைய வேண்டும் . ஆலயம் மேற்குமுகமாக விளங்கு 
கிறது . ஆலயத்தின் வாயிலில் 

ஒரு 

விநாயக மூர்த்தி இருக்கிறது . 
அதன் பின் ஆலயத்தின் எதிர்முகமாக இருடபதேவர் உருவம் 
ஒன்றும் உண்டு . அகையும் கடந்து ஆலயத்தில் நுழைந்தால் 
தெற்குப் பக்கம் ஒரு குகை போன்று வழி செல்லுகிறது . அது , 
உள்ளே சிறிய மண்டபமாகக் காணப்படும் . அங்கு ஓங்காரேஸ் 
வரர் இலிங்க ரூபமாக எழுந்தருளி விளங்குகிறார் . இலிங்கத்தைச் 
சுற்றி வெள்ளியினால் ஒரு தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது . இலிங் 
கத்தினை யொட்டி ஓரத்திற் குழியான பாகத்தில் இருந்து நீர் ஊறி 
வருகிறது. வில்வபத்திரமும் தீர்த்தமுங்கொண்டு 

பூசிப்பது 
வழக்கம் . 

இதன்றி ஒங்காரேஸ்வரர் எழுந்தருளியிருக்குங் 
குகை 
போலவே அதன் எதிரிலும் ஒரு குகைபோன்ற வாயில் காணப் 
படும் . அதனுள் ஓர் மகரிஷியும் மற்றும் இலிங்கமும் பல மூர்த்தி 
களும் இருக்கின்றன . அங்குள்ள ரிஷி வடிவத்தை நருமதையைத் 


16 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


தவஞ் செய்து வரவழைத்த சுகப் பிரம ரிஷியென்று சொல்லு 
கிறார்கள் . ஆலயத்தின் வெளிப்பகுதியில் வடக்கே ஒரு அரசர் 
வடிவம் உண்டு . அது நின்ற வண்ணம் பெரியதாகக் காணப்படும் . 
பிரகாரமாகச் சென்றால் , ஆலயத்தின் மேலே போகலாம் . அங்கு 
நடுவின்கண் ஒரு இலிங்கமும் ; அதினின்று அதற்குமேலும் சென் 
றால் அங்கு ஒரு சிறு இலிங்கமும் காணப்படும் .. கீழும் மண்ட 
பத்தின் மேலும் உள்ள இம்மூத்திகளேயன்றி இன்னும் பல 
மூர்த்திகளும் இருக்கின்றன . ஆற்றின் இக்கரையிலே ஆற்றோ 
ரத்தில் ஒரு விஷ்ணு வாலயமும் இருக்கிறது . ஒங்சாரத்திலிருந்து 
சென்ற வழியே மோர்டக்கா ஸ்டேஷனுக்கு வந்து விடவேண்டும் . 

13. உ 

உஜ்ஜயினி. 
மோர்டக்கா ஸ்டேஷனிலிருந்து2_ஜ்ஜயினிஜங்ஷன் 89 - மைல் . 
சாதாாண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் ரூ 1-8-6 . 
B. B. & C. I. இரயில்வே . 

வசதி : -ஜங்ஷன் ஸ்டேஷன் அருகிலேயே ஒருபெரிய கரும் 
சாலைஇருக்கிறது . எல்லாவி தவசதியும் உள்ளது . இதில்ஏழைகட் குஞ் 
சாதுக்களுக்குஞ் சகாவர்த்தியுஞ் சமைத்துச் சாப்பிடுவதற்குப் 
பாத்திரங்களுக் தருகிறார்கள் . இதுவன்றி இன்னும் பல கரும் 
சாலைகளும் இருக்கின்றன. 

நதி : - ஊருக்கு மேற்கே க்ஷிப்ரா என்னும் நதி ஓடுகிறது . 
அந்த நதியில் சூரிய குண்டம் என்னும் இடத்தில் ஸ்நாகஞ்செய்வது 
மிக விசேஷம் . 

ஆலயம் : - சூரிய குண்டத்திற்குக் கொஞ்ச தூரம் தெற்கில் 
ஆற்றோரத்தில் இராமநாதர் என்னும் இலிங்கம் இருக்கிறது . அங் 
கிருந்து கிழக்கே சிறிது தூரத்தில் காளியாலயம் ஒன்று உண்டு . 
இந்தக் காளி மிக விசேஷமுள்ள காகச் சொல்லுகிறார்கள் . காளி 
யாலயத்திலிருந்து சுமார் இரண்டு மூன்று பர்லாங்கு தூரம் வந்தால் 
மஹா காளேஸ்ேவரர் ஆலயத்திற்கு வந்துவிடலாம் . அங்கு தடாகம் 
போன்ற தீர்க்தம் ஒன்று இருக்கிறது . தீர்க்கத்தின் அக்கினி 
மூலையில் ஒரு வழி செல்லுகிறது . அவ்வழியே சென்றால் மஹா 
காளேஸ்வரர் எழுந்தருளியிருக்கும் மண்டபத்திற்குப் போகலாம் . 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


17 


அங்கு மஹா காளேஸ்வரர் மிக அழகாகவும் மிகப் பெரிதாகவும் 
இலிங்க ரூபமாக வெழுந்தருளியிருக்கிறார் . இலிங்கத்தைச் சுற்றி 
ஆவுடையார் அமைந்து இருக்கிறது . மஹா காளேஸ்வரர் இலிங் 
கம் தெற்குமுகமாக விளங்கும்படி கோமுகங் கிழக்குப்பாகத்தி 
லிருக்கிறது . சுவாமிக்கு எதிரில் உலோகத்தினாற் செய்யப்பட்ட 
ஒரு நந்தி இருக்கிறது . நாம் மஹா காளேஸ்வரரைப் பூசித்துக் 
கொண்டு சென்ற வழியே திரும்பி வந்தால் ஆலயத்தின் மேல் 
மண்டபத்திற்கும் வழி செல்லுகிறது . அங்கு மேலே சென்றால் 
ஓங்காரேஸ்வரர் என்ற நாமத்தோடுசிவலிங்கம் ஒன்று காணப்படும் . 
மஹாகாளேஸ்வரருக்கும் ஒங்காரேஸ்வரருக்கும் மேலே உன்னத 
மான அழகிய ஸ்தூபி ஒன்று விளங்குகிறது . இவ்வாலயத்தில் 
இன்னும் பல மூர்த்திகளும் இருக்கின்றன . அவைகளையும் தெரி 
சித்துக் கொள்ளலாம் . கோயில் மந்திரம் என்னும் ஒரு ஆலயம் 
மிக அழகாகச் சலவைக்கற்களினாலுங் கண்ணாடி முதலிய விநோதப் 
பொருள்களாலுஞ் செய்பப்பட்டிருக்கிறது . இராமர் முதலிய 
மூர்த்திகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன . பர் க்ருஹரி 
குஹா , அகன் அருகிலுள்ள காளியாலயம் , சித்தேஸ்வரர் , மங்கல 
நாதர் என்னும் பல ஆலயங்களும் தெரிசித்து வரலாம் . மஹா 
ளேஸ்வரர் ஆலயத்திலிருந்து கோயில் மந்திரம் வரும் வழியில் 
ள்ள கோட்டையின் சிறு பகுதி ஒன்றை விக்கிரமாதித்தன் 
காலத்திலிருந்து உள்ளதாகச் சொல்லுவார்கள் . 

உஜ்ஜயினி சப்தபுரிகளுள் ஒன்றாக எண்ணப்படும் . இங்கு 
பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேளா என்னும் விசேஷம் 
கொண்டாடப்படுகிறது . மஹாகாளேஸ்வரர் துவாதச ஜோதிர் 
லிங்கங்களுள் ஒன்றாகும் . இது விக்கிரமாதித்தன் அரசாண்ட 
இடம் என்று சொல்லுவர் . உஜ்ஜயினியிலிருந்து ரத்ஸம் வழியாக 
அஜ்மீருக்குப் போய் அங்கிருந்தும் ஆக்ராவிற்கு வரலாம் . 

14. ஆக்ரா. 
உஜ்ஜயினி ஜங்ஷனிலிருந்து ஆக்ரா போர்ட் ஸ்டேஷன் 381 
மைல் . 

சாதாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் 
ரூ 6-4-6 . G. I. P. இரயில் வே . 

ஆக்ரா ஒரு விசேஷமான ஸ்தலமாகக் கொண்டாடப்படுவ 
தில்லை யெனினும் ஹிந்துக்களின் ஆலயம் ஒன்று உண்டு . உலக 


கா 


உள 


18 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


அதிசயப்பொருள்களில் ஒன்றான தாஜ் மஹால் என்னும் அழகிய 
கட்டிடம் இங்கு இருக்கிறது . தாஜ் மஹால் பார்ப்பதற்கெனத் 
தனியே வரமுடியாதாகையால் வருபவர்கள் அதையும் பார்த்துப் 
போகிறார்கள் . ஆக்ரா வராதவர்கள் உஜ்ஜயினியிலிருந்து B. B. & 
G. I. இரயிலில் வேறுமார்க்கமாக நேரே மதுராவிற்குப் போகலாம் . 

வசதி : -ஆக்ரா போர்ட் ஸ்டேஷன் அருகிலேயே ஒரு கரும 
சாலை இருக்கிறது . இதில் தங்குவதற்கு இடம் மட்டுந் தருவார்கள் - 

நதி : -- யமுனை நதி ஓடி வருகிறது . யமுனையிலுள் 1 பாலத் 
தில் இரண்டடுக்காகச் செய்து மேலே இரயிலும் , கீழேவண்டிகள் , 
மிருகங்கள் , மனிதர்களும் போய் வரும்படி வசதி செய்யப்பட் 
டிருக்கிறது . 

பார்க்கவேண்டியவை : - தாஜ்மஹால் , விக்டோரியாகார்டன் , 
அலிபாதுஷா முதலியோர்களால் கட்டப்பட்ட சில கட்டிடங்கள் 
முதலியனவாகும் . 

15 . 

மதுரா. 
ஆக்ரா போர்ட்டிலிருந்து மதுரா கண்டோன்மெண்ட் ஸ்டே 
ஷன் 40 - மைல் . 

சாதாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் 
0--9-0 . 
வசதி : - ராஜேஸ்யாம் கருமசாலை முதலிய பல கருமசாலை 
கள் இருக்கின்றன . 
நதி : 

மதுராவில் யமுனை நதி ஓடுகிறது . அதில் விஸ்ராந்த 
காட் என்ற இடத்தில் மூழ்குவது விசேஷம் . மாலை வேளைகளில் 
இந்த இடத்தில் கங்காவிற்கு பூசை செய்கிறார்கள் . விசேஷமாக 
இருக்கும் . 

ஆலயம் : - தீர்த்த கட்டத்தின் அருகில் கிருஷ்ணர் ஞாபக 
மாக ஒரு மாடம் போன்ற சிறு ஆலயம் ஒன்று இருக்கிறது . 
அதன் அருகில் ஒரு ஆலயமும் உண்டு . 

பார்க்கவேண்டியவை : -- மியூஸியம் ஒன்று உண்டு . ஆலயம் 
அல்லாத சில இடங்களில் மூர்த்திகள் போல் செய்யப்பட்டுள்ள 
பதுமைகளையும் அழைத்துக்கொண்டு போய்க் காண்பிக்கிறார்கள் . 
மதுராவின் ஜனத்தொகை அறுபதினாயிரம் என்று தெரிகிறது , 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


19 


16. பிருந்தாவனம் . 
மதுராவிலிருந்து பிருந்தாவனம் ஸ்டேஷன் 7 - மைல் . சாதா 
ரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் ரூ 0-2-0 . வண்டி 
வசதிகளும் உண்டு . 

வசதி : - இங்கு எல்லாவித வசதியும் உண்டு . சத்திரங்கள் 
பல உள்ளன . தமிழ்ப் பேசும் மக்களை எங்கும் காணலாம் . காஞ்சீ 
புரத்திலிருந்து ஐயங்காரர்கள் பூஜை செய்வதற்காக அங்குபோய் 
வசிக்கிறார்கள் . கோவிலில் நம் நாட்டைப் போலவே பிரசாதங் 
களும் நிவேதனம் செய்து விநியோகிக்கப்படுகிறது . யாக்திரை 
வாசிகட்குக் கோவிலில்உணவு கிடைக்கும் . நம் நாட்டு ஆகாரங்கள் 
பலவும் இங்கு கிடைக்கும் . 

நதி :- யமுனாநதி வருகிறது . நதிக்கரையில் பிருந்தாவனம் 
அழகாக மிளிர்கின்றது . அங்குள்ள இயற்கை வனப்புக்களை 
நேரில் கண்டு கொள்க . 

ஆலயம் : - இரங்காஜி மந்திர் என்னும் விஷ்ணு ஆலயம் 
ரங்காச்சாரியார் என்கிற ஐயங்கார் ஒருவருடைய முயற்சியால் 
கமிழ் நாட்டு ஆலயங்கள் போல ராஜகோபுரங்கள் , ஐந்தாறு பிர 
காசங்கள் , தனிக்கனி மண்டபங்கள் மு.கலியன வெல்லாம் கட்டப் 
பட்டு மிக அழகாக விளங்குகிறது . சுவாமிக்கு இரங்க மன்னார் 
என்பது திருநாமமாகும் . இங்குள்ள மூர்த்திகள் தமிழ் நாட்டு 
மூர்த்திகளைப் போலவே மிக அழகாக விளங்குகின்றன . பரிவார 

பல மூர்த்திகளும் பன்னிரு ஆழ்வார்களும் பிரதிஷ்டை 
செய்யப்பட்டிருக்கின்றன . உற்சவ மூர்த்திகள் பல இருக்கின் 

பல திருவிழாக்களும் நடைபெறுகின் 
றன . இது வட 
நாட்டில் ஒரு புதிய காட்சியாகும் . மதுராவிற்கு வருவோர் பிருந்தா 
வனம் போய்ப்பார்த்து வரவேண்டியது அவசியமாகும் . 
வன்றிப் பல் ஆலயங்களும் இருக்கின்றன . கிருஷ்ண பகவான் 
காளிங்க நடனஞ் செய்தாரென்று சொல்லப்படும் சரித்திரத்திற் 
கியைய இங்கு காளிங்க மடு என்று ஒரு இடம் உண்டு. 
களும் பார்க்கவேண்டியவைகளாகும் . 

17 . 

கோகுலம் . 
மதுராவிலிருந்து தென் கிழக்கே 7 - மைல் தூரத்திலுள்ளது . 
வண்டிகளில் போகவேண்டும் . யமுனை நதிக்கரையிலுள்ள 

ஒரு 


மாக 


றன . 


வை 


20 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


சிறு கிராமம் . சிறு கூரைவீடுகளும் , சில சிறு கட்டிடங்களும் 
இருக்கின்றன . 

நதி : - யமுனை நதி வருகிறது . இதில் பிர்மாண்டகாட் என்ற 
கட்டம் விசேஷமுள்ளதாகச் சொல்லுவர் . 

ஆலயம் : - இங்கு தெரிசனத்திற்குப் பெரிய ஆலயங்கள் 
ஒன்றும் இல்லை . இங்கு வருபவர்களை ஒரு சிறு வீட்டில் அழைத் 
துக்கொண்டு போய் ஐம்பதோ, பத்தோ , தங்களுக்கு இஷ்டப் 
பட்ட தருமங்கள் செய்யும்படி சொல்லுகிறாகள் . தருமத்திற்குக் 
கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் இடத்திலும் , இஷ்டம் 
இல்லாதவர்களிடத்திலும் அங்குள்ள மூர்த்தியை தெரிசிக்க நபர் 
ஒன்றுக்கு ரூ1-1-0 கரவேண்டியதென்று சொல்லித் திசை 
பிட்டு மூடிவைத்து இருக்கிறார்கள் . அங்கு அவர்களுக்குப் பணம் 
கொடுத்துத்திரைஎடுக்கச் செய்தால் பலராமர் , கிருஷ்ணர் , சுபத்திரை 
என்ற மூர்த்திகளின் சிறு பதுமைகள் ஊஞ்சலில் வைக்கப்பட்டு 
இருக்கும் . தெரிசித்துக் கொள்ளச் சொல்வர் .. இதுவன்றி 
அதனைச் சார்ந்த சில சிறு கூரைவீடுகளிலும் அழைத்துக்கொண்டு 
போய் இது தான் கிருஷ்ணர் பிறந்த இடம் , வளர்ந்த இடம் , 
வெண்ணெய்திருடிய இடம் , பூதகியின் பால் குடித்த இடம் என்றும் 
இவர் வசுதேவ் , இவள் யசோதை என்றும் பல இடங்களையும் , பது 
மைகளையும் காண்பிக்கிறார்கள் . அவரவர்கள் வீடாக உள்ள இடங் 
களில் இவ்வாறாகிய பதுமைகளேயன்றி வேறே விசேஷங்க 
ளொன்றுமில்லை . இது அன்றி தாவுஜீ என்னும் ஓர் இடம் போய் 
பார்க்க வேண்டும் என்று வற்புறுத்துவார்கள் . 

18. கோவர்த்தனம் . 
மதுராவிற்கு மேற்றிசையில் 15 - மைல் தூரத்திலுள்ளது . 
வண்டிகளில் போக வேண்டும் . கோவர்த்தனத்தில் ஒரு தீர்த்தமும் , 
அதன் கரையில் சிறு ஆலயத்தில் சிறிய பாறை போன்ற கற்களும் 
இருக்கின்றன . அகனை கோவர்த்தன மலையாகப் பூசிக்கச் செய் 
கிமூர்கள் . அதற்குப் பக்கத்தில் ஆலயங்கள் உண்டு . இங்கிருந்து 
இரண்டு மைல் தூரம் போனால் இசசகாகுண்டம் , கிருஷ்ணகுண்டம் 
என்னும் பெயரோடு இரண்டு குளங்கள் இருக்கின்றன . கோவர்த் 
களத்தில் மிக்க வசதியான சருமசாலைகளும் கட்டியிருக்கினார்கள் . 


காசி யாத்திரை விளக்கம் . 


21 


என்று ஒரு 


19 . 

ல் லி . 
மதுராவிலிருந்து டில்லி ஜங்ஷன் 90 - மைல் . சாகாரண 
மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் ரூ1-12-0 . நியூடில்லி 

ஸ்டேஷனும் உண்டு. இங்கு G. I : P. ரயில்வே முடி 
வடைகிறது . 

வசதி : -- பல தருமசாலைகள் இருக்கின்றன . ஸ்டேஷன்களில் 
ஒட்டல் ஏஜண்டுகளும் வந்து அழைத்து வசதி செய்வதாகச் 
சொல்லுகிறார்கள் . பெரும்பாலும் ஹிந்தி ஓட்டல்களாக இருக்கும் . 
தற்பொழுது நியூ டில்லியில் கோல் மார்க்கட்டுக்குப் போகும் 
வழியில் ஒரு மதராஸ் ஒட்டல் இருக்கிறது . தமிழ்ப் பேசுவோர் 
பலர் இருக்கிறார்கள் .. மதராஸ் ஓட்டல்களில் சந்திக்கலாம் . 

நதி : - யமுனா நதி ஓடுகிறது . ஆக்ராவில் உள்ளது போலவே 
மேற் பகுதியில் இரயிலும் , இடையில் மனிதர்களும் , வண்டிகளும் , 
கால் நடைகளும் போகவும் , கீழே ஜலம் போகும்படியும் பாலம் 
கட்டப்பட்டிருக்கிறது . இது ஒரு புதுமையாகத் தோன்றும் . 

பார்க்க கூடியவைகள் : - ஜந்தர் மந்திர் , இங்கு முற்காலங் 
களில் பகலிலும் , இரவிலும் நாழிகை அறிவதற்குச் செய்யப்பட் 
டிருந்த கருவிகள் இருக்கின்றன . புரான கில்லா என்பது ஒரு 
பழைய கோட்டை அழிவு பெற்றுள்ளது . குகப்மினார் இது பனி 
ரெண்டு மைல் தூரத்திலுள்ளது . அங்குள்ள ஸ்தூபியில் எறிப் 
பார்க்கால் நகரத்தின் விநோதங்களைப் பார்க்கலாம் . இதன் விவரம் 
தேச சரித்திரத்தில் கண்டு கொள்க . செகண்டரி போர்டு என்ற 
கோட்டையில் உள் நுழைந்து பார்க்க இரண்டணா டிக்கட் பெற 
வேண்டும் . அங்கு சலவைக் கற்களினால் சில கட்டிடங்களும் 
சிறியகொரு கண்காட்சியும் இருக்கின்றன . புத்தகசாலை ஒன்றும் 
இருக்கிறது . 

நியூ டில்லி , இது ஒரு விநோதமான புதிய நகரம் . பழைய 
டில்லிக்குக் தெற்கே இருக்கிறது . அகன்ற அழகிய பல வீதிகளும் , 
புல் மரம் முதலியவைகளைச் செய்திருக்கும் அணிகளும் , நெருங்கிய 
மின்சார விளக்குகளும் , இடையிடையே வீதிகளின் சந்திப்பில் 
அமைக்கப்பட்டிருக்கும் சிங்காரக் கோட்டங்களும் அழகாக 


20 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


அமைந்து விளங்குகிறது . இங்கு வைஸ்ராய் தங்கியிருப்பதற்கும் 
நிர்வாகங்களை நடத்துவதற்கும் ஏற்ற அழகியஉன்னதமான பெரிய 
கொரு மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது . இராஜாக்கள் வந்து தங் 
கும் பங்களாக்களும் , முக்கிய உத்தியோகஸ்தர் வீடுகளும் , ஆபீசு 
களும் கட்டப்பட்டிருக்கின்றன . இந்நகர் புற அழகன்றி அசம்ளி 
ஹால் முதலியவற்றின் உள் நுழைந்து பார்க்க பாஸ் வாங்கவேண் 
டும் . பலர் சேர்ந்து பார்க்கலாம் . பாஸ் வாங்க ரூ2-0 --- ( ) 
கட்டணமாகும் . பிற விஷயங்களை அங்கு தெரிந்துகொள்க . 

20. குருக்ஷேத்திரம். 
டில்லி ஜய்ஷனிலிருந்து குருக்ஷேத்திரா என்னும் ஸ்டேஷன் 
97 மைல் . 

சாதாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் 
ரூ1-7-0 . ( N. W. R. இரயில்வே ) குருக்ஷேத்திரம் வராமல் 
நேரே ஹரித்துவாரத்திற்குப்போவதாய் இருந்தால் டில்லியிலிருந்து 
வேறு மார்க்கமாகக் குறைந்த செலவில் போகலாம் . 

வசதி : ஸ்டேஷன் அருகில் ஒரு கருமசாலை இருக்கிறது . 
ஊருக்குள்ளும் தருமசாலைகள் உண்டு. 

நதி : - இங்கு விசேஷமான நதி பொன்றுங் கிடையாது .. 
ஸ்டேஷனிலிருந்து ஒரு மைல் தூரத்தில் சூரிய குண்டம் என்று 
ஒரு தீர்க்கம் இருக்கிறது . அதிலிருந்து காட்டுப்பாதை வழியாகச் 
சென்றால் மூன்று மைல் தூரத்தில் பாணகெங்கை என்று ஒன்று 
உண்டு , ஜமந்தக மடு என்னும் ஒரு பெரிய குளம் மிக விசேஷ 
முள்ள காகச் சொல்லப்படுகிறது . 

ஆலயம் : -- சூரிய குண்டத்தின் அருகில் சிவலிங்க ஆலயமும் , 
ஜமக்கக மடுவின் நடுவில் ஒரு ஆலயமும் இருக்கின்றன . கானேஸ் 
வரர் ஆலயம் என்பது கிருஷ்ணர் , அர்ச்சுனனுக்குச் சிவபூசை 
செய்வதற்காக தானே ஈசுவரனாய் இருந்து காட்சி தந்த இடமாம் . 
பத்திரகாளி பீடஸ்தானம் என்று காளியாலயம் ஒன்று உண்டு . 
பாணகெங்கை என்ற இடத்திலிருந்து அரை மைல் தூரம் திரும்பி 
வரும்போது ஒரு அழகிய கட்டிடம் இருக்கிறது . அதற்கு கீதா 
பவனம் என்று பெயர் சொல்லுகிறார்கள் . குருக்ஷேத்திரத்தில் 
கிரகண புண்ணிய காலங்களில் மிக விசேஷம் என்று ஏராளமான 
கூட்டம் கூடுகிறார்கள் . இங்குள்ள பண்டாக்கள் பிரதானமாக 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


23 


இன்னும் பல இடங்கள் உள்ளது போல பல இடங்களையும் சுற்றிக் 
காண்பிக்கிறார்கள் . குருக்ஷேத்திரத்தில் பாரத யுத்தம் நடந்ததாகச் 
சொல்லப்படுகிறது . 

21. ஹரித்துவாரம் . 
குருக்ஷேத்திரத்திலிருந்து ஹரித்துவார் என்னும் ஸ்டேஷன் 
127 - மைல் . 

சாதாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் 
ரூ 2-5-0 . 

குருக்ஷேத்திரம் வராதவர்கள் டில்லியிலிருந்து 
நேரே வருவதற்கு 163 - மைல் . 

வசதி : - தருமசாலைகள் பல இருக்கின்றன . மதசாஸ் தரும 
சாலை ஒன்றும் உண்டு . 

பாஷை : - ஹிந்திபேசப்படினும் தமிழ்ப் பேசுவோரும் 
காணப்படுவர் . 

நதி : - செங்கா நதி மிக வேகமாகவும் தெளிவாகவும் செல்லு 
கிறது . 

கெங்கா நதியில் பிரமகுண்டம் என்னும் இடம் மிக 
விசேஷம் . கங்கா ஜலம் ஐஸ் எப்படியோ அப்படி மிகவும் குளிர்ச்சி 
உள்ளதாக இருக்கும் . ஹரித்துவாரம் வருபவர்கள் கெங்காதீர்க்கம் 
எடுத்துச்செம்புகளில் அடைத்துக்கொண்டு வருவது வழக்கம் . கன 
கல் என்னும் இடத்தில் வரும் கங்கையையும் விசேஷமாகக்கொள் 
வர் . இது ஸ்டேஷனிலிருந்து சுமார் இரண்டுமைல் தூரமிருக்கும் . 

ஆலயம் : - கங்கா ஸ்நானஞ் செய்து பிரம குண்டத்துக் 
கருகில் உள்ள ஆலயத்தையும் , பிரமகுண்டத்திற்கு வடக்கே பீம 
கோடா என்னும் இடத்தில் உள்ள ஆலயத்தையும் , கனகல் 
என்னும் இடத்தில் உள்ள தக்ஷன் பாகஞ் செய்த இடத்தையும் 
அங்குள்ள ஆலயக்கையும் , மாயாதேவி என்னும் அத்தலத்திற் 
குரிய தேவியையும் தெரிசிக்கவேண்டும் . இமயமலைச்சாரலின்கண் 
பில்வகேஸ்வரம் என்னும் ஆலயம் ஒன்று இருக்கிறது . அதையும் 
சர்வநாச் மந்திர் என்னும் பெயரோடுபிரமகுண்டத்திற்குப்போகும் 
வழியில் உள்ள ஆலயத்தையும் கெரிசித்துக்கொள்க . இங்கு 
நேநபாளத்திலுள்ள பசுபதிநாதர் போன்ற இலிங்கம் இருக்கிறது . 
இதற்குச் சந்தனக்தினால் ஒருவிதமாய் அழகாக அலங்காரஞ் 
செய்கிறார்கள் . ஹரித்துவாரம் இமயமலைச் சாரலின் கண் கங்கா 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


நதிக்கரையில் அழகாக அமைந்து விளங்குகிறது . இத்தலம் சப்த 
புரிகளுள் ஒன்று . மாயா என்னும் நாம முடையது . இங்கு பனி 
ரண்டு வருஷங்களுக்கொருமுறை மேளா என்னும் விசேஷம் 
கொண்டாடுவார்கள் . அப்போது சாதுக்களும் , பிறரும் ஏராள 
மாக வந்து கூடுகிறார்கள் . ஹரித்துவாரம் மிகவும் குளிர்ந்த தேச 
மாக விருக்கிறது . ஹரித்துவாரத்தில் கங்கா நதியை அணைக்கட்டிக் 
திருப்பி கான்பூர் முதலிய பிரதேசங்களுக்குப் பாய்ச்சலுக்காகக் 
கொண்டுபோகப்படுகிறது . 

22. ரிஷிகேசம் . 
ஹரித்துவாரத்திலிருந்து ரிஷிகேசம் என்னும் ஸ்டேஷன் 23 
மைல் . சாதாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் 7 - அனா . 
நடைபாதை 15 - மைல் . மோட்டார்களும் போய்வருகின்றன . 

வசதி: - காலா கம்பிளிவாலா தரும் சாலை , குருஜாவாலா 
தருமசாலை என்னும் இடங்களில் மிகவும் வசதி உண்டு . 
கதி : - இங்கு கங்காநதி வ 

வருகிறது . 
ஆலயம் : -- ரிஷிகேசத்தில் தீர்க்கக் கட்டத்துக்கருகில் சிறு 
ஆலயம் ஒன்றும் , மற்றுஞ்சில ஆலயங்களும் , இலட்சுமணசூலாவில் 
இலட்சுமண ஆலயம் ஒன்றும் , சொர்க்காஸ்ரமத்தில் சில புது 
ஆலயங்களும் இருக்கின்றன . ரிஷிகேசத்திலிருந்து இலட்சுமண 
சூலா மூன்று மைல் . 

இலட்சுமண சூலாவில் இரும்புக் கயிற்றின் 
ஆகாவில் மனிகர் நடைப்பாலம் ஒன்று கெங்கைக்குச் செய்யப்பட் 
உருக்கிறது . பாலங்கடந்து அக்கரைக்குச் சென்றால் சாதுக்கள் 
வசிக்கும் சொர்க்காஸ்ரமம் பார்த்து வரலாம் . இங்கிருந்து நடை 
வழியாக பதரி நாராயணம் , பிரம கபாலம் , திருக்கேகாரம் முதலிய 
இடங்களுக்குப் போகவேண்டும் . ரிஷி கேசத்திலிருந்து பகரிநாரா 
யணம் 168 - மைல் , இங்கு யாத்திரை செல்வதற்கு சித்திரை , 
வைகாசி மாதங்களுக்குமேல் வழி விடுவது வழக்கம் . ஐப்பசி 
மாகத்திலிருந்து பனி அதிகம் ஆகையால் வழி விடுவது நிறுத்தப் 
படும் . பகரி நாராயணம் முதலிய இடங்களுக்குப் போய் யாத்திரை 
செய்வது மிகவும் கஷ்டமானதாகும் . 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


25 


தோணிவசதி : - சொர்க்காஸ்ரமத்திலுள்ள இடங்களை யெல் 
லாம் பார்த்துக்கொண்டு லெக்ஷ்மண சூலாவிலுள்ள பாலத்தின் 
வழியாகவே திரும்பி ரிஷி கேசத்திற்கு வருவதற்கு சுமார் நான்கு 
மைல் தூரம் ஆகும் . ஆகலால் சொர்க்காஸ்ரமத்திலிருந்து ஓடம் 
ஏறி ரிஷிகேசத்திற்குச் சமீபமாக வந்துவிடலாம் . இதற்குப் பொது 
ஜன சௌகரியமாக காலா கம்பிளிவாலா அவர்களால் இலவசமாகக் 
கோணிவிடும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது . 

23. நைமிசாரணியம் . 
நைமிசாரணியக்கிற்கு அயோத்திவரும் வழியிலுள்ள பாலா 
மௌவ் ஜங்கிஷனிலிறங்கிச் சீதாப்பூர் போகும் வழியில் வேறு 
வண்டிமாறி கேமிஷார் என்னும் ஸ்டேஷனுக்குச் செல்லவேண்டும் . 
சீதாப்பூரிலிருந்து 16 மைல் . சாதாரண மூன்றாவது வகுப்பு 
வண்டிக்குச் சார்ஜ் ரூ 

வசதி : -ஸ்டேஷனுக்குச் சுமார் அரைமைல் தூரத்தில் ஒரு 
கருமசாலை இருக்கிறது . இடவசதி உண்டு . 

நதி : -- கோமதி நதி . இது கருமசாலைக்கு இரண்டு பர்லாங்கு 
தூரத்தில் ஓடுகிறது . சக்கா தீர்த்தம் என்று சக்கரம்போல் வளை 
வாகச் செய்யப்பட்ட ஒரு தீர்க்கமும் விசேஷமுள்ளகாகும் . 

. 
ஆலயம் : - கோமதிநதிக்குச் சற்று தூரத்தே ஒரு அழகிய 
புது ஆலயம் உண்டு . சக்கர தீர்த்தத்தின் அருகிலும் சிறு சிறு 
ஆலயங்கள் இருக்கின்றன , அங்கு சூதமுனிவர் உருவாரமும் , 
பதினெண்புராணங்களுமிருக்கின்றன. 

குறிப்பு:- E. I. R. இரயில்வே இந்தக் கம்பெனியில் 300 
மைல்களுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு மைலுக்கும் மிகக் குறைவாக 
சார்ஜ் ஏற்படுக்கப்பட்டிருப்பதால் தங்கள் சௌகரியம்போல் நெடுந் 
தூரத்திற்கு ஒரே டிக்கட்டாக வாங்கிக்கொள்வது நலம் . நாம் 
குறிப்பிட்ட ஸ்டேஷன்களுக்கு அச்சிட்ட டிக்கட் இல்லாவிட்டால் 
புதிய டிக்கட் எழுதிக் கொடுக்கிறார்கள் . ஹரித்துவாரத்திலிருந்து 
அயோக்திமார்க்கமாக அலகாபாத்துக்கு 493 மைல் . சாதாரண 
மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் 6-8-0. 

24. அயோத்தி . 
நேமிஷார் ஸ்டேஷனிலிருந்து பாலா மௌவ் , லக்னே , 
பைசாபாக் ஜங்கிஷன்கள் வழியாக அயோத்திக்குவர வேண்டும் . 


26 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


மன , 


இது சப்த புரிகளுள் ஒன்று . ஸ்ரீ தசரதராமபிரானால் ஆளப்பட்ட 
பெருமை வாய்ந்தது . 

வசதி : - பல தருமசாலைகள் இருக்கின்றன . நாட்டுக் கோட்டை 
நகரத்தார் சத்திரமும் இருக்கிறது . 

நதி : - சரயுநதி . இது நகரத்தின் மேற்கு , வடக்கு இந்தப் 
பாகங்களின் வழியே மிகவும் அகலமானதாகச் செல்லுகிறது . 
ஆலயம் : --- சரயுநதியின் கரையில் பல ஆலயங்கள் இருக்கின் 

ஊரிலும் அநேக ஆலயங்கள் இருப்பினும் முக்கியமாக 
அரண்மனைக்குள் இருக்கும் ஆலயம் அரண்மனை , இராமர் ஜென்ம 
ஸ்தானம் , ஆஞ்சநேயர் கோயில் , இரத்தின சிம்மாசனம் , கனக 
பவனம் , தமிழ்நாட்டில் உள்ள கோவில் போல் கட்டப்பட்டிருக்கும் 
அம்மாஞ்சி கோவில் முதலிய ஆலயங்கள் விசேஷமுள்ளவைக 
வாகும் . கணேசஸ்தானம் அயோத்தியிலுள்ள சிவஸ்தலம் . 
இராமநாகர் , பர்வ கபுத்திரி , கணேசர் , இதில் ஸ்ரீ இராமநாதரை 
ஒன்பதினாயிரம் பிராமணர்கள் பூஜிக்கதாகத்திருச்செந்தூர்ப்புராணக் 
தில் சொல்லப்பட்டிருக்கிறது . 

நந்திக்கிராமம் அயோத்திக்குக் கிழக்கே இருபது பை.லில் 
இருக்கிறது . விஷ்ணு ஸ்கலம் . இராமர் , சீதை , இலக்ஷ்மணர் , 
பரதர் , சத்ருக்கனர் திருவுருவங்களிருக்கின்றன . பரதர் பாதுகா . 
பட்டாபிஷேகஞ் செய்து பூஜித்த ஸ்தலம் . சரயூநதியை அடுத்த 
காடுகளில் பழைய அயோத்திப்பட்டணத்திலிருந்த அரண்மனைகள் 
இடிந்து மரங்களால் மூடப்பட்டிருக்கின்றன . 

25. பிரயாகை . 
அலகாபாக் ஜங்கிஷனுக்கு முன்னதாகப் பிரயாகா என்னும் 
ஸ்டேஷன் இருக்கிறது . இஃதன்றி B. N. W. இரயில்வேயில் 
ஐசெட்பிரிட்ஜ் என்னும் ஸ்டேஷனும் உண்டு , ஐசெட் பிரிட்ஜ் 
என்னும் ஸ்டேஷன் பிரயாகையிலுள்ள காராகஞ்ச் என்கிறபகுதியில் 
ஊர் அருகிலேயே இருக்கிறது . பிரயாகா ஸ்டேஷன் இரண்டுமைல் 
தூ சமிருக்கும் . 

வசதி : - கருமசாலைகள் பல உள்ளன .. நாட்டுக்கோட்டை 
நகரத்தார் சத்திரமும் இருக்கிறது . 


காசி யாத்திரை விளக்கம் . 


27 


நதி : - கங்கை , யமுனை , சரஸ்வதி என்னும் மூன்று நதிகளும் 
சங்கமமாகின்றன . இதனைத்திருவேணி சங்கமம் என்று சொல்லப் 
படும் . ஹரித்துவாரம்போய்க்கங்கைஎடுக்காதவர்கள் இங்கு யமுனை 
கலக்கு முன் தீர்க்கம் எடுத்துக்கொள்ளவேண்டும் . 

ஆலயம் :---திரு வேணிசங்கமக்கில் ஸ்நானஞ்செய்துகொண்டு 
கோணியேறி யமுனையைக் கடந்து அக்கரைக்குப் போனால் 
சோமேஸ்வரம் என்கிற ஆலயர் இருக்கிறது . தெரிசனஞ் செய்து 
கொண்டு வரும்பொழுது ஒரு பெரிய பள்ளத்தில் மிகப்பெரிய 
வடி.வமாய் ஹநுமார் ஒன்று படுத்திருப்பதுபோல் காணப்படும் . 
அங்கு அருகிலுள்ள கோட்டைக்குள் அக்ஷய வடம் தெரிசித்துக் 
கொள்க . இது பூமிக்குக் கீழே உள்ள ஒரு பெரிய மண்டபத்தில் 
இருக்கிறது . அங்கே பல மூர்த்திகளும் இருக்கின்றன . தாராகஞ்ச் 
என்கிற இடத்தில் மாதவம் என்னும் விஷ்ணு ஆலயம் இருக்கிறது . 
அதிலிருந்து வடக்கே சுமார் ஒரு மைல் தூரத்தில் வாசுகி என்னும் 
நாகப்பிரதிஷ்டை ஆலயம் ஒன்று இருக்கிறது . பாரக்துவாசம் 
என்கிற ஆலயம் பண்டிதமோதிலால் நேருவின் ஆனந்தபவனுக்குப் 
பக்கத்தில் இருக்கிறது . இங்கு சில சிறு ஆலயங்களும் , பல மூர்த்தி 
களும் இருக்கின்றன . சிவகோடி என்பது கங்கைக்கரையோரத்தில் 
இராமபிரானால் பிரதிஷ்டிக்கப்பட்ட இலிங்கம் . சுமார் ஐந்து மைல் 
தூரமிருக்கும் . இதற்குப் பக்கத்தில் நேபாள இராஜாவால் சகஸ் 
திர இலிங்கம் பிரதிஷ்டிக்கப்பட்டிருக்கிறது . 

பார்க்கக்கூடியவை : -- பிரயாகைக்கு அருகில் சுமார் மூன்று 
மைல் தூரத்தில் அலகாபாத் என்னும் அழகிய நகரம் விளங்ககும் . 
அங்கு மியூசியம் , ஐக்கோர்ட் , பண்டித மோதிலால் நேருவின் 
ஆனந்தபவன் , காங்கிரஸ்பவன் முதலியனவாகும் . 

26. விந்தியாசலம் . 
அலகாபாத் ஜங்ஷனிலிருந்து பிந்காஜல் என்னும் ஸ்டேஷன் 
51 மைல் . சாதாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் 
ரூ 1-0-0 . விந்தியாசலம் போகாதவர்கள் வேறு மார்க்கமாக 
நேரே காசிக்குப் போகவேண்டும் . பனாரஸ் சிட்டி என்னும் 
ஸ்டேஷன் 76 - மைல் . சாகாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் 
சார்ஜ் ரூ 1-5--0 . B. N. W. இரயில் வே . 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


கருமசாலை 


வசதி : ள்டேஷனுக்குச் சமீபத்தில் ஒரு 
இருக்கிறது . 

நதி : கங்கையாறு சமீபத்தில் செல்லுகிறது . 

ஆலயம் : - வித்தியாசினிதேவி ஆலயம்ஸ்டேஷனுக்குச்சுமார் 
ஒன்றரை மைல் தூரத்தில் மலைமீது ஒரு குகை போன்ற ஆலயக் 
தில் சிறு மூர்த்தியாக விளங்குகிறது . மலை அதிக உயரமாக இராது . 
இதுவன்றிக் கங்கைக் கரையிலும் ஓர் தேவியாலயம் இருக்கிறது . 
இங்கு தேவி யுபாசகர்கள் வந்து தெரிசிக்கிறார்கள் . 

27. ஸ்ரீகாசி . 
மறைமுடி யமர்மா தேவனும் யாமு மலர்ப்பொகுட் டணையிருப் பவனுங் 
கறைகெழு குலிசத் தண்ணலும் வானோர் கணங்களும் வித்தியா தாரும் 
உறைகரு டருங்கிம் புருடரு கஞ்ச முமிழெயிற் றுரகரும் பிறரும் 
நிறைகெழு வாஞ்சை யொடுபிரி யாது நிகழ்தரப் படுவதக் காசி , 
பிறதலத் தொருவ னளவினாள் வசித்துப் பெறுபல னொருகண மினைய 
அறமலி தலத்து வசித்திடி னடைவா னானருச் சனைபிற தலத்தில் 
திறனுற வநேகத் தினம்புரி பலனோர் தினத்திவ ண துபுரிந் தடையும் 
மறமிலித் தலக்தோ ரணுத் துணைத் தருமம் வயக்கினுஞ் சிவன் வெளிப் 

( படுவான் . 
மணிகன் னிகையிற் சிறந்தோங்கு மலர்வா வியும்பொன் வயங்குகதிர் 
அணிசேர் முத்தி மண்டபத்தை நிகர்மண் டபமும் அலங்கு துத்திப் 
பணவாளாவின் முடிகிடந்த பாரில் விசும்பிற் காசிநகர்க் 
கிணையா ன கரு மெஞ்ஞான்று மில்லை யில்லை யில்லையால் , 
காசியென் றுரைக்கக் காசியைக் காணக் காசியை நினைக்கவே முத்தி 
காசியில் வசிக்கக் காசியிற் சூழக் காசியைக் கேட்கவே முத்தி 
பாசியென் றுருவா றேற்றிடின் முத்தி கருத்துடன் மனமது . திருத்திக் 
காசியில் வசித்தோர் தம்மையே கண்டு ஈழல் தி போற்றிடின் முத்தி . 

ஸ்ரீ காசி மிகுந்கவிசேஷ புண்ணியமுடைய க்ஷேக்கிரமென்று 
புராணங்களில் சொல்லப்படுகிறது . மூர்த்தி , தலம் , தீர்க்கம் 
என்னும் மூன்றானும் மேன்மைபெற்றது . கன்னை அடைக்க 
அன்பர்கட்கு அறம் , பொருள் , இன்பம் , வீடு என்னும் உறுதிப் 
பொருள் நான்கினையும் கொடுத்தருளுவது . ஜ்யோதிர் லிங்கங் 
களில் ஒன்றான விஸ்வேஸ்வரப் பெருமானையும் , மிகு புண்ணிய 
தீர்க்கமான கங்கா நதியையும் , கனதகத்துக்கொண்டு விளங்குகிற 


* ளில் பெரூர் : லும் - தமிழ்நாட்டா ரே வசிப்பகனாலும் ஆங் 
ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 

29 
இத் தலத்தின் பெருமைகளை யெல்லாம் தனித்தனியே விரித்தெழு 
தப்புகின் மிக விரியுமாதலால் காசி காண்டம் முதலிய நூல்களில் 
கண்டு கொள்க , 

காசிநகரத்தில் கங்கை நதிக்கரையிலுள்ள காசி என்னும் 
ஸ்டேஷனும் , பனாரஸ் கண்டோன்மெண்ட் என்னும் ஸ்டேஷ 
னுமே வசதி உள்ள காகும் . பிந்தாஜல் என்னும் ஸ்டேஷனிலிருந்து 
51 - மைல் சாகாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் ரூபா 
ஒன்று . E. I. R. ) பிரயாகையிலிருந்து பிந்காஜல் வராமல் நேரே 
காசிக்குப் போவோர் வேறு வழியே 76 - மைலில் போகலாம் . 
சாதாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் ரூ 1-5-0 
B. N. W. இரயில் வே . 

வசதி : --- அநேக தருமசாலைகள் இருக்கின்றன . பண்டாக் 
களின் ஆட்கள் வந்து யாத்திரைவாசிகளிடம் தாங்கள் வசதிசெய்து 
கருவகாகச் சொல்லி அழைக்கிறார்கள் . ஆனால் அவர்களிற் சிலர் 
யாத்திரை வாசிகளைப் பிடுங்கித் தின்னும் பேய்களாகவும் இருக்கி 
றார்கள் . ஆகலின் தகுதி உடையவர்கள் என்று தெரிந்து தங்க 
வேண்டும் , கேதார கட்டத்தில் குமாரசுவாமி மடம் திருப்பனந் 
தாள் மடக்காருடைய மேல்பார்வையிலுள்ளது . அங்கு தமிழ் 
நாட்டார்கள் வசித்து வருவதால் வசதி உடையதாக இருக்கும் . 
நாட்டுக் கோட்டை நகரக்கார் சத்திரமும் மிகப் பெரிகாக எல்லா 
வசதிகளையும் உடையதாய் விளங்குகிறது . ஆயினும் இவைகளில் 
கங்குவதற்கு திருப்பனந்தாள் மடத்திலிருந்தும் நகரத்தார்களிட 
மிருந்தும் கடிதம் பெற்றுவர வேண்டும் . எல்லாருக்கும் இடந்தருவ 
தென்கிற வழக்கம் இல்லை . 

பாஷை : - காசியில் ஹிந்திபாஷை வழங்கப்படுகிறது . தமிழர் 
கள் யாத்திரையாக வந்து போவகனாலும் கேகார கட்டம் முதலிய 

ங்களில் 
காங்கு . 

தமிழ்ப் பேசுபவர்களும் உண்டு . கேகார கட்டம் என்னும் 
இடத்தில் தமிழர்களே மிகுதியாக வசித்துவருகிறபடியால் 
தமிழ்நாடு போலவே தோன்றும் . இதுவன்றி வங்காளம் , குஜராத்தி , 
பஞ்சாப் , தெலுங்கு முதலிய பலபாஷைகளும் வழங்குவது உண்டு . 


1 


1 


1 


அற்றுள் 
அதன் 


30 

ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 
நதி : -- காசி நகருக்கே அணிகலனாகவும் பெருமை கருவகாக 
வும் மிகுந்த விசேஷமுடையதாகவும் விளங்குவதுகங்காந்தியாகும் . 
கங்கையாறு பகீரதனால் இவ்வுலகத்திற்குக் கொண்டுவரப்பட்டது 
சிவபெருமானது சடாபாரத்திலிருந்து வருவது என்பது முதலான 
சரித்திரங்களைப் புராணங்களில் விரிவாகத்தெரிந்திருக்கலாம் . கங்கா 
நதியை நேரிற் கண்டோர் அதன் பெருமையை நன்கு அறிவர் . 
காசிப் பதியில் கங்கையாறு தெற்கிலிருந்து வடக்கே செல்லுகிறது . 
அது தேர் வடக்கின்றி வில் வளைவாக அதாவது கரையிலுள்ள 
அறுபத்துநான்கு கட்டங்களையும் எந்தக் கட்டத்திலிருந்து பார்க் 
தாலும் தெரியும் படியாக அமைந்து விளங்குகிறது . காசிகங்கையில் 
உள்ள அறுபத்து நான்குதீர்த்தகட்டங்களின் பெயர்கள் மற்றோர் 
பக்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றன . இவ்வறுபத்து நான்கு 
- கட்டங்களிலும் ஸ்நானஞ் செய்ய இயலாதவர்கள் 
முக்கியமான-- ஐந்து தீர்க்ககட்டங்களில் முழுகலாம் . 
விவாம் பஞ்ச தீர்த்தயாத்திரை என்ற பகுதியில் எழுதப்பட்டிருக் 
கி, கங்கா - நதிக்கு மிகுந்த பொருட் செலவில் இரயில்வே 
பாலம் பெரிதாகக் கட்டப்பட்டிருக்கிறது . இதன்றி வண்டிகள் 
பாதசாரிகள் மிருகங்கள் செல்ல மிதப்புப் பாலம் ஒன்றும் கனியே 
போடப்பட்டிருக்கிறது . 

காசியில் உள்ள மக்களிற் பலர் மாலை 
வேளைகளில் படகிலேறிக் கங்கையில் செலுத்திக்கொண்டு உல்லாச 
மாக நல்ல காற்று வாங்குகிறார்கள் . கங்காநதியில் படகுகளும் சிறு 
ஸ்டீமர் என்னும் இயந்திரத் தோணிகளும்போய் வருகின்றன . 
கங்கைக் கரையில் மாலை வேளைகளில் புராணப் பிரசங்கங்கள் நடை 
பெறுகின்றன . திரண்ட ஜனங்கள் வந்து கூடுகிறார்கள் . கங்கா 
நதிக்கு மாலை வேளைகளில் பல தீர்த்த கட்டங்களில் பூசை செய்யப் 
படுகிறது . வரும் ஜனங்கள் தீபம் ஏற்றிக்கங்கையில் விடுகிறார்கள் . 
இக்காட்சிகளைக் காண்போருக்கு “ ஆறில்லா வூருக்கழகு பாழ் 
என்னும் அருண் மொழியின் வாய்மைநன்கு விளங்கும் . கங்கைக் 
கரையில் மாலை வேளைகளில் ஒன்று கூடும் ஜனத்திரளின் காட்சியை 
யும் அங்கு கொண்டுவந்து வைக்கப்படும் பலவிதப் பொருள்களின் 
"கடைகளும் மற்றச் செயற்கை அணிகளும் திகழும் காட்சியையும் 
சுருங்கக் கூறின் ஒரு பெரிய திருவிழாவையே ஒப்பிட்டுச் சொல்ல 
வேண்டும் . 


11 


ஸ்ரீ காசியாத்திரை விளக்கம் . 


81 


. 


கங்கையில் நீர் யானை முதலியவைகள் அதிகமாக இருக்கின் 
" றன . ஆயினும் அவைகள் காசி எல்லைக்குள் மனிதர்கட்கு இடை 
யூறு ஒன்றும் செய்வதில்லை . மாலை வேளைகளில் கரைகளில் இருந்து 
கங்கையைக் கவனித்துக்கொண்டிருந்தால் அவைகள் 

அவைகள் - துள்ளி 
விழுவது தெரியும் : கங்கை மிக ஆழமுடையதாய் உள்ளாகவே 
மிகு வேகமுடையதாய்ச் செல்லுகிறதாகச் சொல்லுகிறார்கள் . 

ஆலயங்கள் தீர்த்தங்கள் . 
காசியாத்திரை விதியிற் கூறப்படும் தீர்த்தங்கள் ஆலயங்கள் 
எல்லாவற்றிலும் முழுகித் தெரிசனஞ் செய்வதற்கு நீண்டகால 
தாமதமும் , மிகுந்த பொருட் செலவும் வேண்டியிருப்பதால் எல்லா 
ராலும் அவ்வாறு தங்கியிருந்து நிறைவேற்றுவது முடியாதகாரியம் . 
* எனவே , சௌகரியமாகக் காலதாமதமின்றிச் செய்ய வேண்டிய 

முக்கியமான விவரங்களைக் கீழேகுறிக்கப்பட்டிருக்கிறது. அவரவர் 
* கள் தங்கள் , தங்கள் சக்திக்கேற்ற பொருட் செலவில் சுருக்க 
மாகவோ விரிவாகவோ செய்து முடித்துக்கொள்க . 
I. கங்கா ஸ்நானம் , விஸ்வநாதசுவாமி தெரிசனம் : -- கங்கையில் 

மணிகர்ணிகா கட்டம் மிக விசேஷமுடையது . இந்தத் தீர்க் 
தக் கட்டத்திலும் அருகிலுள்ள சக்கர தீர்த்தத்திலும் ஸ்நா 
னஞ் செய்து விஸ்வநாதசுவாமி அன்னபூரணிதேவி , விசா 
லாக்ஷிதேவி , துண்டிவிநாயகர் , சாக்ஷி விநாயகர் , ஞானவாபி 

தெரிசனஞ் செய்கல் . 
II . நித்தியயாத்திரை : - 1. விஸ்வேசம் , 2. மாதவம் , 3. துண்டி , 
4. தண்டபாணி , 5. பைரவம் , 6. வந்தேகாசி , 7 . 

குகா , 
கங்கா , 9. பவானி, 10. மணிகர்ணிகை என்னும் பத்து இடங் 
களிலும் தீர்த்தம் ஆடுதலும் தெரிசனஞ் செய்து வருகலு 

மாம் . 
III . பஞ்ச தீர்த்த யாத்திரை: -- 1. அஸிசங்கம கட்டம் , 2. தசா 

ஸ்வமேத கட்டம் , 3. வருணாசங்கம கட்டம் , 4. பஞ்சகங்கா 
கட்டம் , 5. மணிகர்ணிகை கட்டம் , என்னும் ஐந்து கட்டங் 
களில் மூழ்குவது . 

தக்ஷிண யாத்திரை. 
IV . கேதார் கட்டஞ்சென்று கங்காஸ்நானம் , கௌரிகுண்ட ஸ்நா 

னம் செய்து , கௌரி கேதாரேஸ்வரர் தெரிசனஞ்செய்து 


( ; 


: 


8 . 


82 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


காண்டு அருகிலுள்ள அநுமந்தகட்டத்திலிருக்கும் அநுமார் , 
சிந்தாமணி விநாயகர் , திலபாண்டீசுரம் , துர்க்காதேவி , கௌடி 

தேவி இவை முதலானவை கெரிசனம் . 
V. சாதுக்கள் பிராமணர்கட்கு சக்திக்கியன்ற அளவில் சமா 

சாகனை , கால பைரவருக்கு வடைமாலை நைவேத்யம் , வியாச 
காசி தரிசனம் , நாககூப தரிசனம் இயன்ற அளவில் விஸ்வ 
நாத சுவாமி , அன்னபூரணி , விசாலாக்ஷி கேவி சந்நிதிகளில் 
அபிஷேக அர்ச்சனை , இவைகளனைத்தும் நாளுக்கொவ்வொன் 
முகச் செய்து முடித்துக்கொள்ளலாம் . மேற்சொன்ன யாத் 
திரைகளோடு அஷ்டபைரவர் யாத்திரை முதலியவைகளையும் 
சேர்த்து இருபத்துநான்கு யாத்திரை கூறப்பெறுகின் . 
இவைகளை விதிப்படி அமைதியாகச் செய்வதற்குப்பத்துமாத 
காலம் வேண்டுமெனக் கூறுகின்றனர் . ஆதலின் அவரவர்கள் 
சௌகரியம் போல் எனையவற்றை விரித்தும் , குறைத்தும் 
செய்து கொள்க . 

விஸ்வநாத சுவாமி தெரிசனம் . 
விசுவநாதசுவாமி ஆலயம் மிகவும் சிறியதாகத் தோன்றும் . 
கர்ப்பக்கிரகம் போன்று நான்கு புறமும் வாயில் உள்ள ஆலயத்தில் 
உட்பகுதியின் ஈசானபாகத்திலே சுமார் ஒவ்வொரு கஜ அகல நீள 
" முள்ள சமசதுர பள்ளமான வெள்ளிக் கொட்டிக்குள் தங்கக்ககடு 
புனையப்பட்டுள்ள ஆவுடையாரோடு விஸ்வேஸ்வரப் பெருமான் 
இலிங்க ரூபமாக எழுந்தருளி விளங்குகிறார் . 

இலிங்கம் அழகாகவும் மிக வழவழப்புள்ளதாகவும் மிளிர் 
கிறது . சுவாமி சிரமீது வடுப்போல ஒன்று தெரிகிறது . அதனைச் 
சிவபெருமான் அர்ச்சுனனோடு போர் செய்தகாலத்தில் அர்ச்சுனன் 
வில்லினால் அடித்த வடுவின் அடையாள அமைப்பாகுமென்று 
சொல்லுகிறார்கள் . இலிங்கம் , சுவாமி தேவி என்னும் இரண்டு 
பாகமாக விளங்குவதும் கூர்ந்து கவனித்தால் தெரியவரும் . 

ஆலயத்தில் சுவாமியை எப்பொழுதும் பக்த கோடிகள் தீர்த் 
கக்கால் அபிஷேகித்து வில்வஞ் சாத்திப் பூசிப்பார்கள் . எந்த 
நேரத்திலும் நெருக்கமான கூட்டம் இருந்துகொண்டே இருக்கும் . 
தென்னாட்டைப் போலன்றி இந்நாட்டில் பக்தகோடிகள் தாமே 
விஸ்வநாதருக்கு அபிஷேகம் முதலியனசெய்து 
பூசிக்கலாம் . 


நன்றாய்ப் 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


33 


பூசை நியமங்கள் : - விசுவநாதப் பெருமானுக்கு உச்சிக் 
காலத்திலும் அர்த்தசாமத்திலும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் 
சத்திரத்திலிருந்து குடம் குடமாகப் பாலும் , தயிர் , சந்தனம் 
முதலிய அபிஷேகப் பொருள்களும் , மலர் மாலை முதலிய அலங் 
காரப் பொருள்களும் , யேனைய பூசைக்குரிய வெள்ளிப் பாத்திரங் 
களும் எடுத்துக்கொண்டு சிவநாமகோஷத்துடன் சென்று பூசை 
செய்விக்கிறார்கள் . இவ்வாறு செல்லும் காட்சி எல்லார் உள்ளங் 
களையும் கவர்ச்சி செய்வதாய் இருக்கிறது . ஸ்ரீ விசுவநாகப் பெரு 
மானுக்கு அதிக அன்புடனும் , அமைதியாகவும் பூசைபுரியுங்காட்சி 
கல்நெஞ்சினரையும் கரையச்செய்து அன்பு வெள்ளத்தில் ஈடுபட்டு 
அமிழ்ந்கச் செய்யும் என்பது மிகையாகாது . இது மிக விசேஷ 
மாக இருப்பதால் யாக்ரீகர்கள் உச்சிக்காலத்திலும் அர்த்தசாமக் 
திலும் அவசியம் கெரிசனம் செய்ய வேண்டும் . இப்பூசைக்குத் 
தமிழ் நாட்டிலுள்ள பெரிய மேளம் என்னும் வாக்தியம் வாசிக்க 
ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் . வட்கேசத்தில் பெரிய மேளம் 
எங்கும் பார்க்க முடியாது . உச்சிக்காலம் பகல் பதினொருமணிக்கு 
மேலும் அர்த்தசாமம் இரவு எட்டு மணிக்கு மேலும் நடைபெறும் . 
இதுவன்றி மாலை ஏழுமணிக்கு நடைபெறும் சத்தரிஷி . பூசையும் 
பார்க்க வேண்டியது . 

பஞ்சவதன அலங்காரம் : இவ்வலங்காரம் விசுவசாகப் 
பெருமானுக்கு ஐந்து திருமுகங்க ளோடு விளங்கும் காட்சியை 
சொர்ண கவசத்தினால் செய்து சாத்தப்படுவதாகும் . இகனைக் 
தீபாவலி தினத்திலும் பங்குனிமாத சுக்கிலபக்ஷ ஏகாதசியன்றும் 
நியமமாகச் செய்வார்கள் . மற்ற நாட்களில் முன்னூறு ரூபாய் 
வரை செலவு செய்யும் போது அலங்காரஞ் செய்யப்படும் . பஞ்ச 
வதன அலங்கார காட்சிக் எத்தகையோரையும் தன் மயமாக்கும் 
தகுதியுடையதாக விளங்குகிறபடியால் அனைவரும் பார்த்து மகிழ 
வேண்டியதாகும் . தீபாவலிதினத்தில் செய்யப்படும் அன்னாப் 
ஷேகக் காட்சி மிகவும் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் தரும் 
இதற்குப் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் பெறுமானமுள்ள பலகார 
வகைகளைச் செய்து அணியாகப் பரப்பி இருக்கும் காட்சி வி நோக 
மாக இருக்கும் . சிவராத்திரி முதலிய விசேஷ புண்ணிய 
களில் விசுவநாகப் பெருமானைத் தெரிசிக்க வரும் ஜனங்களை அள 
விட்டுச் சொல்ல முடியாது . 


காலங் 


31 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


அன்னபூரணி தேவியாலயம் : -- விசுவநாதர் ஆலயத்திலிருந்து 
வரும் வழியில் சமீபத்தில் இருக்கிறது . இங்கு அன்னபூரணா 
தேவியையும் அருகில் விசித்திரமான புது ஆலயத்தில் பிரதிட்டிக் 
கப்பட்டுள்ளள மற்ற மூர்த்திகளையும் - தெரிசித்துக்கொள்வதோடு 
விசுவநாதர் ஆலயத்திற்கும் அன்ன பூரணி ஆலயத்திற்கும் இடையி 
லுள்ள அக்ஷய வடம் ( ஆலமரம் ) தெரிசித்துக்கொள்ள வேண்டும் . 

விசாலாட்சி தேவி ஆலயம் : -- விஸ்வநாதர் ஆலயத்திற்குச் 
சமீபமாகவின்றி சற்றுத்தரமாகவே இருக்கும் . விசாலாக்ஷி 
தேவியாலயம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் புதிதாகக் கட் 
டப்பட்டிருக்கிறது . விசாலாக்ஷி சிறு மூர்த்தியாக விளங்குகிறது . 
இவ்வாலயத்தில் விநாயகர் , சுப்பிரமணியர் , நவக்கிரகம் பிரதிஷ்டை 
செய்யப்பட்டிருப்பதோடு விசாலாட்சிக்கு உற்சவ விக்ரகமும் 
செய்து வைக்கப்பட்டிருக்கிறது . 

துண்டிராஜ விநாயகர் : - அன்னபூரணி ஆலயத்திற்குச் சமீ 
பக்தில் தெற்குமுகமான சிறு ஆலயம் . செந்தூர நிறம் பூசிய 
விநாயகருக்கு துண்டிராஜ விநாயகர் என்று பெயர் . 

சாக்ஷி விநாயகர் ; - இது விசுவநாதர் ஆலயத்திற்குப்போகும் 
வழியில் துண்டி விநாயகர் ஆலயத்திற்கு முன்பே உள்ள கிழக்கு 
முகமான ஆலயம் . மூர்த்தி ஆகிருதியாகவும் அழகாகவும் இருக் 
கிறது . 

ஞானவாபி : -- விசுவநாகர் ஆலயத்தின் அருகில் ஓர் மண்டப 
மும் அதன் நடுவில் கிணறுமுண்டு. இகனை ஞானவாபி என்றும் 
அம்மண்டபக்கை முத்தி மண்டபம் என்றும் சொல்லுவர் . 
அதனையும் தெரிசித்துக் கொள்ளவேண்டும் , இதற்குக் குக்குட 
மண்டபமென்றும் பெயர் . 

மகானந்தன் என்னும் . ஒரு பிராமணன் கரன் சண்டாளன் 
கையிற்றானம் வாங்கினமை பற்றித் தன் வருணக்காரால் நீக்கப் 
பட்டுக் கன் பனைவியோடும் மக்கள் இருவரோடும் காசியினின்றும் 
நீங்கிக் கங்கையாடிக்காவடி கொண்டு போவார் பின் செல்லும் போது , 
காட்டிலே வேடர்களாலே சன் மனைவி மக்களோடு கொல்லப்பட் 
டான் . இறக்கும் பொழுது காசியைக் தியானித்துக்கொண்டு 
இறந்தமையால் , முன்னையறி வோடு சேவலாய்ப்பிறந்தான் . அவன் 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


35 


மனைவி பேடும் , மக்களிருவரும் குஞ்சுகளுமாய்ப் பிறந்தார்கள் . 
இந்நான்கு கோழிகளும் காசிக்குச் செல்வார் பின்னே தொடர்ந்து 
சென்று , காசியை அடைந்து , முத்திமண்டபத்தில் இருக்கின்றன . 
மூன்றாமுகத்தில் இவை அம்மண்டபத்தில் இறக்கலாற் கைலா 
சத்தையடையும் . அன்று தொட்டு அம்மண்டபம் குக்குட 
மண்டபமென்றும் பெயர் பெறும் . இவ்வாறே திருமாலுக்குப் 
பரமசிவனாலே திருவாய் மலர்ந்தருளப்பட்டது. இச்சரித்திரம் 
சாரி எண்டர் என் முத்தி மண்டபத்தின் கதை யுரைத்தவத்தியாயத் 
திற் காண்க . 

பழய விசுவநாத சுவாமி ஆலயம் : - இதுதற்பொழுது முத்தி 
மண்டபத்திற்கு அருகே இருக்கும் மசூதியில் சேர்த்துக்கட்டப்பட் 
டிருக்கிறது . மசூகியின் ஓர் பகுகியில் பழைய விஸ்வநாதசுவாமி 
ஆலயத்தின் பெரும்பாகம்காணப்படுகிறது . அங்கு இருந்த பழைய 
விசுவநாத சுவாமியை முத்தி மண்டபத்தின் நடுவில் உள்ள கிணற் 
றில் போட்டுவிட்டதாகச் சொல்லுகிறார்கள் . முற்காலத்தில் நடை 
பெற்ற முஸ்லீம் கலகத்தின்போது நிகழ்ந்த செய்திகளில் மூன்றாகக் 
கருகவேண்டியிருக்கிறது . 

நித்திய யாத்திரை. 

(பத்து சேஷத்திய கெரிசனம் ) 
சுலோகம் : - விஸ்வேஸம் , மாதவம் , துண்டிம், கண்டபா 
ணிஞ்ச, பைரவம் , வந்தேகாசி , குஹாம் , கங்கா , பவானி, மணி 
கர்ணிகா . 


1. விஸ்வேசம் : மணிகர்ணிகா கட்டத்தில் விடியற்காலை 
யில் ஸ்நானஞ் செய்து நியதி முடித்துக்கொண்டு விஸ்வநாதர் 
சந்நிதிக்கு வந்து விஸ்வேஸ்வரரைப் பூசித்துக்கொள்ள வேண்டும் . 


2 . மாதவம் : விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து சுமார் ஒன் 
றரை மைல் தூரத்தில் பஞ்ச கங்கா தீர்த்த கட்டத்தின் கரையில் 
9 -- ள்ளது . இங்குள்ள விஷ்ணுமூர்த்திக்கு விந்துமாதவர் என்று 
பெயர் . இந்த மூர்த்தியையும் அருகிலுள்ள சிவலிங்கப் பெருமானை 
யும் தெரிசித்துக் கொள்ள வேண்டும் . 


305 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


3. துண்டி : - விஸ்வநாதர் ஆலயத்திற்குச் சமீபத்தில் உள்ள 
தெற்குமுகமான சிறு ஆலயம் . அங்குள்ள துண்டிவிநாயகர் தரிச 
னஞ் செய்து காள்ள வேண்டும் . துண்டிவிநாயகர் சிறிய தோற்றத் 
தோடுசெந்தூர நிறம் பூசப்பட்டு விளங்குவார் . 

4. தண்டபாணி : - தண்டபாணி ஆலயம் .. 
ஒரு மைல் தூரமிருக்கும் . பைரவர் கோவிலுக்கச் சமீபமான சிறு 
ஆலயம் . அதில் தண்டபாணி போன்ற மூர்த்தி யொன்று விளங் 
கும் . அருகில் சிவலிங்கங்களுமிருக்கின்றன . இங்கு தெரிசனம் 
செய்து கொள்ளவேண்டும் . 

5 : - பைரவம் : -- இது தண்டபாணி யாலயத்திற்கு அருக 
லேயே இருக்கிறது . இது கால பைரவ சந்நிதானம் . செரிசனம் 
செய்து கொள்ளவும் . இங்கு காசிக் கயிறு என்னும் கருப்புக் 
கயிறு கட்டிக்கொள்ளுவது வழக்கம் . 

பைரவர் பிரசாதமாக அது 
இக்கு விற்கப்படும் . காசிக் கயிறு வாங்கிப் பைரவர் சந்நிதியில் 
வைத்துப் பெற்றுக்கொண்டு ஊருக்குக் கொண்டு போவது வழக் 
கம் , 

பைரவருக்கு முகத்தில் கவசம் சாத்தப்பட்டிருக்கும் . வஸ்தி 
சத்தினால் வடிவம் முழுவதும் மூடப்பட்டிருக்கின்றது. அங்குள்ள 
பண்டாக்கள் வடிவத் திறந்து காண்பிப்பதாகவும் அதற்காக ரூபா 
ஒன்று சசவேண்டும் என்றும் சொல்லுவார்கள் . பைரவர்க்கு அபி 
ஷேகஞ்செய்து வடை மாலை சாத்துவது மிக விசேஷம் . 
விவரமும் அகற்குத் தரவேண்டிய ரூபாவும் அங்குக் கேட்டுத் 
தெரிந்து கொள்ளலாம் . 

6. வந்தேகாசி : பைரவர் சந்நிதியின் மேற்கே சிறிது 
தூரத்தில் வந்தேகாசி என்ற இடத்தில் பெரிய ஆலமரமும் அங்கு 
சிறு ஆலயத்தில் ஒரு தேவியும் உண்டு . அதனைத் தெரிசித்துக் 
கொள்ள வேண்டும் . தேவிக்கு காசி கேவி என்று பெயர் சொல்லப் 
படுகிறது . 

கஹா: -- இது வந்தே காசியிலிருந்து மேற்கே அரைமைல் 
தூரமிருக்கும் . - இங்கு மிகச் சிறுகுகை ஒன்று உண்டு. பெரும் 
பாலும் பூட்டியிருந்தாலும் திறக்கச் செய்து கெரிசித்துக்கொள்ள 
லாம் . ஒருவர் நுழையக் கூடிய துவாரமிருக்கிறது . அது பத்திரி 
கேதாரக்கிற்குச் செல்லக் கூடிய வழியென்று சொல்லுகின்றனர் . 
ஓர் ரிஷி போன்ற மூர்த்தியும் உண்டு. 


அதன் 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


37 


முன்பே 


8 .. கங்கா :-- இது பகீரகனால் கங்கைகதி வரவழைப்பதற்கு 
உள்ளது என்றும் , இதனால் 

இதற்கு ஆதி கங்கை 
யென்று பெயர் உள்ளது என்றும் சொல்லுகிறார்கள். இது சுற் 
றிலும் படிக் துறையோடுள்ள குளம் . இதன் மேல்கரையில் ஓர் 
சிறு ஆலயத்தில் மூன்று தேவி பிரதிஷ்டையும் செய்யப்பட்டு 
இருக்கிறது . 

9. பவானி : - இது அன்ன பூரணி சந்நிதி . கங்கா என்ற 
இடத்திலிருந்து இங்குவரச் சுமார் ஒருமைல் தூரமிருக்கும் . 
குள்ள அன்னபூரணித் தேவியைத் தெரிசித்துக்கொள்ள வேண்டும் . 
இதுவன்றி மணிகர்ணிகா கட்டத்திலுள்ள பவானி என்னும் பெய 
ருள்ள ஆலயக்கையும் தெரிசிக்கிற வழக்கமுண்டு என்று சொல்லு 
கிறார்கள் . பக்காவது மணிகர்ணிகைக்கு வரும்பொழுது இந்தப் 
பவானி ஆலயத்தையும் கெரிசித்துக்கொள்ள வேண்டும் . 
10. மணிகர்ணிகை : -- கங்கையின் கண்ணுள்ள 

மணி 
கர்ணிகாகட்டம் . இந்தப் பத்து இடங்களையும் தெரிசிப்பது நித்திய 
யாத்திரை என்று பெயர் சொல்லப்படும் . மேற்கண்ட பத்து இடங் 
கட்குச்சுலோகப்படி போய்வரப்பத்து மைலும் , முன்னும் பின்னும் 
போய்வருவகானால் ஆறுமைலும் இருக்கலாம் . 


பஞ்சதீர்த்த யாத்திரை . 
காசியிலுள்ள அறுபத்து நான்கு தீர்க்ககட்டங்களிலும் யாக் 
திரைவாசிகள் ஸ்நானஞ் செய்வது சிரமமானதால் அதற்காக முக் 
கியமான ஐந்து கட்டங்களில் ஒரேநாளில் முழுகுவது . இதற்கு 
பஞ்ச தீர்த்த யாத்திரை என்று பெயர் . மேற்படி யாத்திரைக்கு 
நடந்து செல்ல இயலாதவர்கள் படகு மூலமும் சர்விஸ் கார் வண்டி 
கள் மூலமும் போய் நீராடி வருகின்றனர் . 

1. அஸிஸங்கம கட்டஸ்நானம் : -- அதாவது எல்லாக் கட்டங் 
களுக்கும் தெற்கேயுள்ள அஸிசங்கம் கட்டத்தில் ஸ்நானஞ்செய்ய 
வேண்டியது . இங்குகங்காநதியோடு அஸி என்னும்சிறு ஆறுவந்து 
கலக்கின்றபடியால் இதற்கு அஸிஸங்கமகட்டம் என்று பெயர் . 
இங்கு ஸ்நானஞ் செய்துகொண்டு கரையில் உள்ள ஆலயத்தில் 
சுவாமிகெரிசனஞ்செய்துகொள்ள வேண்டும் . 


38 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


2. தசாசுவமேதகட்டம் : - இங்கு பிரம தேவர் ஒரு காலத்தில் 
பத்து அசுவமேதயாகஞ் செய்தபடியால் இதற்குக் தசாசுவ மேக 
கட்டம் என்னும் பெயரிட்டு வழங்குவதாயிற்று . இதில் ஸ்நானஞ் 
செய்து கரையிலுள்ள தேவியாலயத்னகயும் பக்கத்திலுள்ள சிவால 
யக்கையும் தெரிசித்துக்கொள்ளவேண்டும் . 

3. வருண சங்கம கட்டம் : -- இது எல்லாக் கட்டங்களுக்கும் 
வடக்கே கடைசியாக உள்ளது . இங்கு வருணை என்னும் சிறு ஆறு 
வந்து கங்காநதியோடு கலக்கிறபடியால்வருணசங்கமகட்டம் என்று 
பெயர் . இந்த வருணையையும் அஸியையும் தனக்கு எல்லையாக 
உடைமையால் காசிக்குவாரணாசி என்றுபெயர் . இந்தவருணசங்கம 
கட்டத்தில் ஸ்நானஞ்செய்து கொண்டு அங்குள்ள ஆலயத்தையும் 
தெரிசிக்க வேண்டும் . 

4. பஞ்ச கங்கா கட்டம் : - இங்கு பஞ்ச கங்கைகளும் வந்து 
விடியுமுன் ஸ்நானஞ்செய்து வரும் விசேஷமுடையதாம் . இதனால் 
இதற்கு பஞ்ச கங்கா கட்டம் என்று பெயர் . இது வருண சங்கம 
கட்டத்திற்குத் தெற்கே இருக்கிறது . இதன் கரையிலுள்ள விந்து 
மாதவம் என்னும் விஷ்ணுவாலயத்தையும் அருகிலுள்ள சிவலிங்கப் 
பெருமானையும் கெரிசித்துக் கொள்ள வேண்டும் . 

5. மணிகர்ணிகா கட்டம் : -- விஷ்ணுவின் தபசை வியந்து 
சிரக்கம்பஞ் செய்த சிவபெருமானுடைய இரத்தின குண்டலம் 
நழுவினதால் இதற்கு மணிகர்ணிகை என்று பெயர் . இது மிக 
விசேஷமுடையதாகும் . இங்கு ஸ்நானஞ் செய்து அருகிலுள்ள 
ஆலயத்தையும் தெரிசித்துக் கொள்ள வேண்டும் . 

பஞ்ச கங்கா யாத்திரை முடிந்தவுடன் நேரே விஸ்வநாதர் 
ஆலயத்திற்குச் சென்று , விஸ்வேஸ்வரரைத் தெரிசனஞ்செய்து 
பூசித்துக்கொண்டு தக்கம் இருப்பிடம் போகவேண்டும் . அஸிகட் 
டத்திலிருந்து வருணசங்கம் கட்டம்வரை சுமார் ஆறு மைல் தூர 
மிருக்கும் . ஆதலால் போய்வர சுமார் ஐந்துமணி நேரம் செல்லு 
கிறது . எனவே இயன்றவரையில் அதிகாலையில் சென்றால் முன்ன : 
காக முடித்துக்கொண்டு வரலாம் . 

தக்ஷிண யாத்திரை, 
தெற்கே உள்ள கேதாரகட்டஞ்சென்று அங்கு கங்கையிலும் 


பரீ காசி 


காசி யாத்திரை விளக்கம் . 


39 


ஒவ் 


அருகிலுள்ள கௌரீ குண்டத்திலும் ஸ்நானஞ் செய்து கொள்ள 
வேண்டும் . கேகாரகட்டம் தமிழ்நாட்டார் வசிக்கும் இடம் என்று 
முன்னமே குறிச்கெழுகப்பட்டிருக்கிறது . 

கேதாரேஸ்வரர் தரிசனம் : - கேகார கட்டத்தின் உன்னத 
மான கரையில் கட்டப்பட்டுள்ள. ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் 
சுவாமிக்குக்கேகாரேஸ்வரர் என்று பெயர் . தேவியார் நாமம் கௌரீ 
என்பது . இந்த ஆலயம் திருப்பனந்தாட் காசி மடத்தின் நிர்வாகத்தி 
விருந்து வருகிறது என்று தெரிகிறது . ஆதிகுமா குருபரசுவாமிகள் 
மடம் ஒன்று அருகில் இருக்கிறது . இந்த ஆலயத்தில் தமிழ் நாட்டு 
ஆலயங்களை யொத்து விநாயகர் முதல் சண்டேசுவரர்வரை எல்லா 
மூர்த்திகளும் பிரதிஷ்டைசெய்யப்பட்டிருப்பதோடு உற்சவமூர்த்தி 
களும் ஏற்படுத்தி அநேக உற்சவமும் நடந்துவருகிறது . 
வொரு மாதத்திலும் பற்பல உற்சவங்கள் நடைபெறுவதாகச் 
சொல்லுகிறார்கள் . இங்கு தமிழ் நாட்டார்களே தமிழ் நாட்டு 
முறையில் பூஜைகள் செய்கிறார்கள் . அருகிலேயேசுப்பிரமணியர் ஆலய 
மும் தேவி ஆலயமும் இருக்கிறது . தெரிசித்துக்கொள்ள வேண்டும் . 

சிந்தாமணி விநாயகர் : - கேதார் கட்டத்திலிருந்து அஅரைப் 
பர்லாங்கு தூரத்திலுள்ளது . மூர்த்தி அழகாகவும் அமைப்பாகவும் 
விளங்கும் . தெரிசித்துக் கொள்ளவேண்டியது . வியாசரால் புதி 
தாக யேற்படுத்திய காசிக்கு ஊறுவிளைத்தவர் என்று இந்த விநாய 
கருக்குச்சரித்திரம் சொல்லப்படுகிறது . திலயாண்டீஸ்வரர் , இதற்கு 
சுரயாண்டீஸ்வரர் என்றும் பெயர் சொல்லுவர் . 

இது ஒரு பெரிய 
இலிங்கமாகும் . பாதாளேஸ்வரர் என்ற இலிங்கமும் கீழே உண்டு . 
அருகில் ஆலமரத்தடியில் பல இலிங்கங்களும் இருக்கின்றன . 

துர்க்காதேவி : - கௌடியம்மன் ஆலயத்திற்குப்போகும்வழி 
யிலேயே கௌடியம்மன் சமீபத்தில் உள்ள ஆலயம் . 
அருகில் ஓர் அழகிய குளமும் உண்டு . 

ஹநுமார் : - கேதார கட்டத்தின் பக்கத்தில் ஹனுமந்த 
கட்டம் ஒன்று உண்டு . அங்கு ஹனுமார் தெரிசனம் செய்து 
கொள்ளவேண்டும் . 

கௌடியம்மன் : -- துர்க்காதேவிக்கு அருகே ஒரு சேரியின் 
கண் உள்ள ஒரு சிறு ஆலயம் காசியாத்திரை வருபவர்கள் இங்கு 
அம்மன் சந்நிதியில் சோழி என்னும் பலகறை வாங்கிப்போட்டுக் 


அதன் 


40 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


காசிக்குவந்தபலன் எனக்கு கௌடிபலன்உனக்கு என்று சொல்லித் 
தெரிசித்துக்கொண்டு வருவார்கள் . கௌடி மாமி என்றும் பெயர் 
வழங்குவர் . கௌடி என்பது பலகறை . 

ஓர் காலத்தில் தேவி இறைவனைக் குறித்துப் பெருக்கவஞ் 
செய்ய இறைவன் தேவி தவத்திற் கிணங்கிப் பிரசன்னமாக யெழுந் 
கருளி யாது வரம் வேண்டும் ? என வினவ , தேவி , சுவாமி ! அடி 
யேனுக்கு இந்தக் காசிக்கு வந்து தெரிசனம் செய்வார் பலன் 
அனைத்தையும் கரவேண்டுமென்று கேட்டாள் . அதற்கு இரைறைவன் 
சினந்து ஆன்மகோடிகளின் அனுக்கிரகார்த்தமாகக் காசிநகரை 
யேற்படுத்தியிருக்கிறோம் . அங்கு யாவர் அடைந்தாலும் தான் 
செய்த பாவங்களெல்லாம் நீங்க எல்லா நன்மையும் பெறுவர் . 
அதனை நீ சற்று நினையாது கவர்ந்துகொள்ள எண்ணினமையால் நீச 
ஜென்மமடையக் கடவது என்று சபித்தனர் . அது கேட்டுக்கலங்கி 
வருத்தமுற்றுப் பிரார்த்திக்து வேண்டிக்கொள்ள இறைவன் 
காசிக்கு வருவோர் உன் சந்நிதியில் வந்து கௌடி வாங்கிப்போட்டுக் 
காசிக்கு வந்த பலன் எனக்குக் தரவேண்டும் என்று பிரார்த்தித்து 
வருவார்கள் . அவ்வாறு செய்யாவிடின் காசிக்கு வந்த பலன் 
கிடையாது என்று கூறினார் என்பதாகச்சரித்திரம் சொல்லுகிறார்கள் . 

சங்கட விமோசனம் : - கௌடியம்மன் சந்நிதியிலிருந்து 
சற்று தூரத்தில் சங்கட விமோசனம் என்ற ஆலயம் இருக் 

அங்கு இராமர் அனுமார் முதலிய மூர்த்திகளுமுண்டு. 
பாஸ்கரானந்த சுவாமி என்னும் பெரியார் ஆலயம் துர்க்கை 
யம்மன் குளக்கருகில் உள்ளது . இது சலவைக் கற்களால் அழ 
காகச் செய்யப்பட்டிருப்பதைக் காணலாம் . 

வியாசகாசி : -- இது கங்கையின் மற்றைக் கரையிலுள்ளது . 
வியாசரால் எற்படுக்கப்பட்டமையால் வியாசகாசி என்று பெயர் . 
வியாசகாசியில் ஓர் சிறு ஆலயத்தில் வியாசமுனிவரால் பிரதிஷ்டை 
செய்யப்பட்டுள்ள ஒரு பெரிய மகாலிங்கமும் வியாசமுனிவரின் 
சிறிய உருவமும் விளங்குகின்றன. வியாசகாசிக்குக் காசி அரசர் 
இருக்கும் இராம்நகர்வழியே போவார்கள் . ராம் நகரிலிருந்துவியாச 
காசி இரண்டுமைல் தூரமிருக்கும் . போகும் வழியில் உள்ள துர்க்கை 
யம்மன் கோவிலையும் கெரிசித்துக்கொள்ள வேண்டும் . துர்க்கையம் 
மன் ஆலயத்திற்கு எதிரில் ஓர் குளம் உண்டு . 

வியாச பகவான் முன்னொரு காலத்தில் காசி நகரத்தைப் 
போலத்தாமே ஒருநகரம் உண்டுபண்ணினார் . அது கண்டு தேவர்கள் : 


கிறது . 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


41 


காசி நகரத்தைப்போலவே அக்கக்காசியையும்கண்டு மயங்கி ஆன்ம 
கோடிகள் வருந்துவரென்று எண்ணியும் பழையகாசிக்குப் பெருமை 
நீங்கும் எனவும் பயந்து சிந்தாமணி விநாயகரைப் பிரார்த்தித்தனர் . 
சிந்தாமணி விநாயகர் சிறு பிராமண வடிவத்தோடு வியாச முனிவ 
ருடைய சீடனாக இருந்து புதிதாகிய காசியின் பெருமைகளை வினவு 
வார்போலவினவி அவர் பலவற்றிற்கும் விடைசொல்லிவரும்போது 
அவருக்குக்கோபம் வரும் சமயத்தில் அந்தக்காசியில் இறந்தால்பிற 
வாமுத்தி கிடைக்குமென்று பேசப்படுகிறதே இப்புதிய காசியில் 
இறப்போர்க்கு யாது பலன் என்று வினவினர் . வியாசர் முன்னை 
யினும் அதிக கோபத்தோடு கழுதை ஜென்மம் கிடைக்கும் 
என்று கூறினார் . விநாயகர் உடனே மறைந்தார் . இதன் உண்மை 
யறிந்த வியாசர் உடனே சுவாமியைத் தோத்தரித்து என்னால் 
உண்டாக்கப்பட்ட காசிக்கு ஒரு பெருமையும் இல்லையே என்று 
வருந்தி வேண்டினர் . அப்போது காசிக்கு வந்தவர்களனைவரும் 
வியாசகாசிக்கு வந்து தெரிசிக்கவேண்டும் என்றும் , அப்போது 
தான் காசிக்குவந்த பலன் கிடைக்கும் என்றும் சொன்னார் என்ப 
தாக சரித்திரம் சொல்லப்படுகிறது . ஆனபடியால் காசிக்கு வருகிற 
வர்கள் அனைவரும் வியாசகாசிக்கும் சென்று வருவது வழக்கம் . 

இராம்நகர் : -- கங்கைக்கு எதிர்க்கரையில் அந்தணகுல அரச 
ரால் ஆளப்படும்நகரமாகும் . கங்கைக்கரை ஓரமாய் அமைக்கப்பெற்ற 
சிவாலயங்களும் நேர்த்தியான பூங்காவனமும் ,, மைதானங் 
களும் இருக்கின்றன . அரசமாளிகைக்குள்ளே சென்றுபார்த்தால் 
மிக அழகான முறையில் கட்டப்பட்டு விளங்குவது தெரியும் . 
இராம்நகருக்கு வரும்போது காசி அரசரையும் பார்த்து வருவது 
வழக்கம் . காசி அரசர் மாலை வேளைகளில் உலவுவதற்கு வெளியே 
வருகிறார் . கோட்டை முதலியன இக்கரையிலிருந்தே பார்க்கலாம் . 
இருப்பது நன்கு தெரியும் . 

பஞ்சக்குரோச யாத்திரை . 
முதனாட் கருத்த மேசுரத்தை முற்றி யமர்க விரண்டாநாள் 
இதமார் வீம சண்டியகத் திருக்க மூன்றா நாளடைந்து 
பதமா ரியாமே சுரத்தமர்க பற்று நாலா நாளுறவச் 
சுதமார் கபில தாரையிடைத் துன்ன வைந்தாநாட்காசி . 


42 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


என்ன வருத்தப் பட்டேனு மெம்மா மறையும் எடுத்துரைக்கும் 
அன்ன காசித் தலத்தெல்லை யைங்கு ரோசஞ் சூழ்வாரேல் 
முன்ன மடைவர் சித்தசுத்தி முழுப்பா தகமும் ஒழிந்துபோம் 
பன்ன வரிய மெய்ஞ்ஞான பால ராகிக் கதியடைவார் . 

பஞ்சக்குரோ சயாத்திரை என்பது காசியின்கண்நிகழும் பாவ 
நீக்கத்திற்காகக் காசிநகரையே வலமாக வருவது . காசியிலுள்ளார் 
பலர் வருடந்தோறும் செய்து வருவார்கள் . 
திரையெறி பரவை யுடுத்தமா நிலத்திற் செறிதரு முயிரெலாம் புரிந்த 
கரையெறி பாவங் கழித்திடு தானங் காசியே மற்றதி னிருந்து 
புரையெறிமனத்தி னியற்றுபா தகமும் போக்கிடத் தக்கதொன் றுண்டால் 
வரையெறிமுலையாய் காசியைங் குரோசம் வலஞ்செய லென்றுளங் கோடி . 

என்னுங் கவியால் அவ்வுண்மை நன்கு விளங்கும் . பஞ்சக் 
குரோச யாத்திரைக்கு உரிய மாதம் முதலிய வெல்லா விதிகளையும் 
காசி ரகசியம் என்னும் நூலில் தெளிவாய்க் காணலாம் . பஞ்சக் 
குரோச யாத்திரைக்கு ஏறக்குறைய ஐம்பது மைல் இருக்கும் . 
இந்த ஐம்பது மைல் தூரத்தையும் ஐந்து இடங்களில் தங்கி இருந்து 
காசிக்கு வருவதாம் . அதாவது : 1. கர்த்தமேசுரம் , 2. வீமசண்டி 
3. இராமேசுரம் , 4. கபிலதாரை, 5. காசி என்பனவாம் . 

மேற்கூறியபடியன்றி 1. துர்க்கா குண்டம் , 2. கர்த்தமேசு 
வரம் , 3. வீமசண்டி , 4. செங்கழி விநாயகர் , 5. இராமேசுவரம் , 
6. சிவபுரி , 7. கபிலதாரை இவ்வேழு ஸ்தலங்களில் இராப்போது 
தங்கிக் காசி க்ஷேத்திரத்தை வலஞ்செய்துவந்து விஸ்வேஸ்வரரைச் 
சேவித்தலையும் பஞ்சக் குரோசமென்று சொல்லுவதுண்டு. 

இந்தப் பஞ்சக் குரோச யாத்திரை செய்யமுடியாத யாத்ரீகர் 
கள் ஊருக்குப் புறப்படும் தினத்தில் அன்ன பூரணி ஆலயத்தை 
நூற்றெட்டுத்தரம் வலஞ்செய்து கொள்ளும் வழக்கமுமுண்டு . 

காசியில் பார்க்கக் கூடியவை . 
சர்வகலாசாலை :-- காசிக்குக் தென் பக்கத்தில் சுமார் நான்கு 
மைல் தூரத்தில் மிகப்பெரிய கட்டிடங்களோடு மிளிர்கின்றது . 
இதற்குச் சுமார் ஆயிரத் தறு நூறு ஏக்கர் நிலங்களைக் கொண்ட 
விஸ்தீரணமான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது . காசி ஹிந்து சர்வ 
கலாசாலை என்று பெயர் வழங்கப்படுகிறது . மற்றைய பல் சர்வ 


. 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


43 


கின்றனர் . 


கலாசாலைகளைக் காட்டிலும் மிகப் பெரியதாகவும் அழகியதாகவும் 
கட்டப்பட்டிருக்கின்றது . அநேக மாணவர்கள் பல பாஷைகளும் 
கொழின் முறைகளும் பயின்று வருகிறார்கள் . மிகப்பெரிய உன் 
னதமான அழகிற் சிறந்த மாணவர் விடுதிகள் பல தனியே மிளிர் 
கின்றன . புத்தகசாலை மிகப்பெரியதாகவும் பல்லாயிரக்கணக்கான 
புத்தகங்களைக் கொண்டதாகவும் இருக்கின்றது . இங்கு பல 
தேயத்து மக்களும் கல்வி பயின்று வருகின்றனர் . இந்தியாவி 
லுள்ள சர்வகலாசாலைகளில் இதுவே முதன்மையானதென்று கூறு 

பண்டித மதன் மோகன மாளவியா முதலியவர்களின் 
நன் முயற்சியாலும் பல மன்னர்கள் தனவந்தர்களுடைய பொரு 
ளுதவியினாலும் முன்னேற்றம் பெற்றுத் திகழ்கிறது . இதற்கு 
கௌடியம்மன் கோவிலைக் தரிசித்துக்கொண்டு போய்ப்பார்த்து 
வரலாம் . கௌடியம்மன் கோயிலிலிருந்து சுமார் ஒன்றரைமைல் 
தூரமிருக்கும் . சர்வகலாசாலையின் பிறவிஷயங்களை நேரிற்காண்க .. 

சாரநாத் மார்க்கண்டேயம் : - இது ஸ்ரீ காசியின்வடகிழக்குத் 
திசையில் சுமார் ஆறு மைல் தூரத்தில் இருக்கிறது . இதுவே 
கௌதமபுத்தரின் ஆதிகால வாசஸ்தலமும் உபதேசத்திற்குரித்தா 
யிருந்த இடமுமெனக் கூறுகின்றனர் . இது நாளடைவில் சிதை 
வுற்றமை கருதி இவ்விடத்தில் ஒரு கட்டிடம் கட்டி கண்காட்சி 
சாலையாக அரசாங்கத்தாரால் அமைக்கப்பட்டிருக்கிறது . இதில் 
பல புத்தமத சம்பந்தமான உருவங்களும் அற்பு தமான அசோக 
கம்பமும் திகழ்கின்றன . மார்க்கண்டேயம் என்பது சிவாலயம் . 
அதற்குப் பத்து மைல் தூரம் போக வேண்டும் . 

மான்மந்திர நட்சத்திரசாலை : -- தசாசுவமேத கட்டத்தின் 
அருகிலுள்ளளது . முற்காலத்தில் நம் நாட்டின் அரியவிற்பத்தியைக் 
காட்டுவதாய்த் திகழ்கிறது . காசியம்பதியில் அநேக தேவாலயங் 
களும் இராணியார் கலாசாலை , நகர மண்டபம் , நேபால் மந்திரம் 
முதலிய பல ஸ்தாபனங்களும் இருக்கின்றன . 

கேதார கட்டத்தின் அருகிலுள்ள குமாரசாமி மடம் , கும்ப 
கோணம் சங்கராச்சாரியார் மடம் , சிருங்ககிரிமடம் , கண்ணப்ப 
சுவாமி மடம் என்னும் திருவாவடுதுறை மடம் , சங்கம்பாவாமடம் 
என் னும் வீரசைவ மடம் முதலிய மடங்களும் இருக்கின்றன . 


44 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


ஸ்ரீ காசி க்ஷேத்திரத்தின் தீர்த்த கட்டங்கள் . 
1. அஸி 

33. திரிபுரசுந்தரி 
2. லோலார்க 

34. விசாலாட்சி 
3. துளசிதாஸ 

35. ஜராசந்தேசுவர 
4. ஜானகி 

36. லலிதா 
5. பார்சுவநாத 

37. கங்காகேசவ 
6. சிவாலய 

38. பிரம்மநாள 
7. நிரஞ்சன 

39. மஹாசுமசான 
8. பிரம்மேந்திர 

40. சித்திவிநாயக 
9. ஹனுமந்த 

41. மணிகர்ணிகா 
10. ஹரிசந்திர 

42. தத்தாத்ரேய 
11. வல்லி 

43. சேந்திய 
12. சிந்தாமணி 

44. சங்கடாதேவி 
13. ராணி 

45. யமேசுவர 
14. கேதார 

46. கங்கா மஹால் 
15. சௌகீ 

47. அக்னீசுவர 
16. ருக்மாங்கத 

48. ராமா 
17. க்ஷேமேசுவர 

49. லட்சுமணபாலா 
18. மானஸ ரோவர் 

50. மங்களா கௌரி 
19. நாரத 

51. பஞ்சகங்கா 
20. அன்னபூரணா 

52. பிந்துமாதவ 
21. பாண்டேய 

53. துர்க்கா 
22. சதுச்சஷ்டி 

54. பிரம்மா 
23. தண்டி 

55. சத்திர 
24. ராணாமஹால் 

56. ராஜமந்திர 
25. முன்ஷி 

57. லால் 

58. கௌ 
26. அஹல்யா பாய் 
27. சீதளா 

59. நாராயண 
28- பிரயாக 

60. திருலோசனேசுவர 
29. தசாசுவமேத 

61. பிரஹ்லாத . 


30. அசுவ 


62. ராஜ 


31. கிடிக் 
32. மான் மந்திர 


63. கட்கவிநாயக 
64. வருணாசங்கமேசுவர . 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


45 


28. சோனபத்திரா. 
காசியிலிருந்து கயாவரும் வழியில் காணப்படும் . இது இந்தி 
யாவிலேயே மிக அகன்ற நதியாக எண்ணப்படுகிறது . ஆனால் , 
இதில் அதிக ஆழம் இல்லையாம் . இது பாட்னாவின் சமீபத்தில் 
கங்காநதியுடன் கலக்கிறகாகச் சொல்லுகிறார்கள் . சுவர்ணபக்திரா 
என்பது ஹிந்தியில் சோனபக்திரா என்று வழங்கப்படுகிறது . இந் 
நதிக்கு இருகரையிலும் ஸ்டேஷன்கள் உண்டு . கீழ்க்கரையிலுள்ள 
ஸ்டேஷன் பெயர் சோன் - ஈஸ்ட் - பேங்க் ( Sone East Bank ) 
இது சோனநதியின் கீழ்கரை எனப் பொருள்படும் . மேல் கரையில் 
உள்ள ஸ்டேஷன் டேரை ஆன் சோன் ( Dehri on sone ) 
என்பது . இந்த ஸ்டேஷனுக்குச் சமீபத்தில் கணபதி . விக்ரகம் 
அகப்படுவதாகவுஞ் சொல்லப்படுகிறது . 

29 . கயா . 
இது ஸ்ரீ காசியைப் போலவே மிகப்பிரசித்தமானதும் , பிதுர்ப் 
பிரீதியாகச் செய்யும் - சிரார்த்தாதிகட்கு விசேஷம் பொருந்திய 
கலமும் ஆகும் . இங்கு சிரார்த்தம் செய்யும் வழக்கமுடையோர் 
பிண்டசிரார்த்தம் செய்வார்கள் . காசியாத்திரை வருவோர் பிர 
யாகையில் முண்டம் அதாவது க்ஷெளரம் செய்துகொள்ளுதலும் , 
ஸ்ரீ காசியில் தண்டம் அதாவது ஸ்ரீ விஸ்வநாதப் பெருமானை 
வணங்குவதும் , கயாப் பிண்டம் . அதாவது பிதுர்க்களுக்கு பிண்டம் 
போடுகலும் முக்கியமெனக் கூறக்கேட்கின்றோம் . ஆதலின் கயா 
மிகவும் முக்கியமான தலமேயாம் . 

பனாரஸ் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனிலிருந்து கயா ஜங் 
ஷன் 138 - மைல் . 

சாகாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் 
சார்ஜ் ரூ 2-5-0 ... ( E. I. R.) - 

வசதி : - கயாவில் - மூன்று பெரிய தருமசாலைகள் இருக்கின் 
றன . நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரமும் ஸ்டேஷனிலிருந்து 
சுமார் ஒரு மைல் தூரத்தில் இருக்கிறது . ஸ்டேஷனிலிருந்து 
வடக்கே ஒன்றரை மைல் - தூரத்திலுள்ள ஒரு தருமசாலையில் இட 
முதலிய எல்லா வசதிகளும் உண்டு . கயாவிலுள்ள பண்டாக்கள் 
கயாவாளி என்று சொல்லப்படுகின்றனர் . காசியில் பண்டாக்களின் 
ஆட்கள் எவ்வாறு யாத்ரீகர்களை மிக வற்புறுத்தி அழைக்கிறார் 


46 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


களோ அதைப்போலவே இவர்களும் நம் நாட்டு யாத்ரீகர்களைக் 
கண்டவுடன் ஓடி வந்து அரைத்தமிழிலும் அரைத்தெலுங்கிலும் 
கலந்து பேசிக் கூப்பிட்டுப் பிண்டம் போடுவதற்குத் தங்களிடம் 
வரும்படிக்கு அழைக்கிறார்கள் . 

நதி : -- கயாவில் பல்குனிந்தி தெற்கிலிருந்து வடக்காகச் 
செல்லுகிறது . இதில் ஸ்நானஞ் செய்வது விசேஷம் . ஆற்றிற்கு 
இரயில் பாலம் ஒன்றும் , மனிதர்கள் கால் நடைகட்கு ஓர் பாலமும் 
போடப்பட்டிருக்கிறது . நதிக்கரையில் பல மண்டபங்களும் , பற் 
பல கோவில்களும் இருக்கின்றன . விஷ்ணுபாத முள்ள கோவி 
லும் விசாலமான காக ஆற்றிற்குச் சமீபத்திலேயே அமைந்து 
விளங்குகிறது . 

அக்ஷயவடம் : -- ஸ்டேஷனிலிருந்து இரண்டு மைல் தூரமிருக் 
கும் . இந்த ஆலமரத்தடியில் பிண்டம் போடுவது வழக்கம் . சுமார் 
இருபத்தைந்து படிகள் ஏறிச் செல்லுமாறு மிகஉயரமுள்ளதாகவும் 
அநேக மனிதர்கள் நிற்பதற்கேற்ப மிக அகலமுள்ளதாகவும் மேடை 
போலக் கட்டப்பட்டிருக்கிறது . அதன் மீதேறிச் சென்று அக்ஷய 
வடத்தை அடைய வேண்டும் . 

ஆலமரத்தடியில் ஒரு இலிங்கமும் 
அருகிலுள்ள ஆலயத்தில் ஒரு மூர்த்தியும் உண்டு . வடவால் விரு 
க்ஷத்திற்குச் சமீபத்தில் ருக்மணி தீர்த்தம் என்ற திருக்குளமும் 
உண்டு . வடபால் விருக்ஷத்தைச் சுற்றிச் சில சிறிய மண்டபங்கள் 
இருக்கின்றன . 

விஷ்ணுபாதம் : - பல்குனி நதியின் மேல்கரையில் உள்ளது . 
அழகான ஆலயமாகும் . இதன் நடுப்பகுதியில் சமமான அகன்ற 
பாறை யொத்த பெரிய கல் உண்டு . அதில் கொட்டிபோல வெள்ளி 
யினால் உயரமாகச் செய்யப்பட்டிருக்கிறது .. . இதன் மத்தியில் 
கூர்ந்து கவனிக்கால் பாதச்சுவடு தெரியவரும் . காலை வேளைகளில் 
தீர்த்தத்தினால் அபிஷேகத்து வணங்கலாம் . விஷ்ணுபாதம் உள்ள 
ஆலயத்தைச் சுற்றிப் பலமண்டபங்கள் இருக்கின்றன . மிக மகிமை 
பொருந்திய விஷ்ணுபாதத்திலும் , வடவால விருக்ஷத்தின் அடியி 
லும் போடுகிற பிண்டங்கட்குப் பலன் அளவில்லை யென்று சொல் 
லப்படுகிறது . தீர்க்கசிரார்த்தம் செய்தபொழுது பல்குனிந்தியிலும் , 
விஷ்ணுபாத சிரார்க்கம் செய்தபோது விஷ்ணுபாதத்திலும் , வட 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


47 


வால விருக்ஷ சிரார்த்தம் செய்தபொழுது ஷை . விருக்ஷத்தின் அடி 
யிலும் பிண்டம் போடுகின்றனர் . வடவால விருக்ஷத்தின் அடியில் 
ஆண்மக்கள் பெண்மக்கள் அனைவரும் சமைத்து உண்ணும் காய் 
கறியிலும் , பழத்திலும் , இலையிலும் ஒவ்வொன்றைத் தள்ளிவிடுவ 
காக உறுதிகூறுகின்றனர் . இந்த மூன்று இடங்களேயன்றிப் 
பஞ்ச கயா என்று ஐந்து இடங்களில் பிண்டம் போடுவதும் , 
இன்னும் விசேஷமாக நாற்பத்தைந்து இடங்களில் பிண்டம் போடு 
வதும் உண்டு என்று சொல்லப்படுகிறது . 

சீதாகுண்டம் : -- இது பல்குனி நதியின் கீழ்கரையிலுள்ளது . 
இங்கு சீதா பிராட்டியார் பிண்டம் போடுவதும் அதனைக் கை 
யேற்றுவாங்குவதும் போல ஒரு சிறு உருவம் செய்யப்பட்டிருக் 
கிறது . அருகிலேயே சிவலிங்கம் , ஜகந்நாதர் முதலிய மூர்த்திகட் 
கும் ஆலயங்கள் இருக்கின்றன.. சீகாகுண்டம் என்னும் பெய 
ரோடு தனியே ஒரு கலமும் உண்டு . 

30. பாட்னா. 
கயா ஜங்ஷனிலிருந்து பாட்னா ஜங்ஷன் 57 - மைல் . வைத்திய 
னாதம் என்ற ஸ்தலத்திற்குப் போவோர் பாட்னா வந்து க்யூல் , ஜா 
ஸிடி என்கிற ஜங்கிஷன்கள் வழியே வண்டிமாறி வைத்தியநாகக் 
திற்குச் செல்ல வேண்டும் . வைத்தியநாதத்திற்கு வராதவர்கள் கயா 
ஜங்கிஷனிலிருந்து வேறு வழியே நேரே கல்கக்காவிற்குப் போக 
லாம் . 

291 மைல் . 
நதி : -- கெங்காநதி மிகு பிரவாகமாகச் செல்லுகிறது . மிக 
அகலமானதாகவும் பெரிய அலைகளையுடையகாவும் விளங்கும் . 
ஸ்டேஷனிலிருந்து நதிக்குச் சுமார் ஒன்றரை மைல் தூரமிருக்கும் . 
கங்கையின் இருகரைகளிலும் ஸ் ! உமர்களும் , அநேக கோணிகளும் 
நிறைந்து விளங்குகின்றன . ( உ கா காட் என்னும் பெயருடைய 
தீர்த்த கட்டம் இருக்கிறது . சாளக்கிராமமுள்ளதும் நேபாளத்தி 
லிருந்து வ.ருவதுமான கண்டக நதி இதில் சம்பந்தப்படுவதாகச் 
சொல்லப்படுகிறது . 
4. மியூஸியம் : --- ஸ்டேஷனிலிருந்து கங்கைக்கும் போகும்வழியில் 
ஒரு அழகிய கட்டிடத்தில் கண்காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது . 

கோர்ட் : - மியூஸியத்திற்கு மேற்கே இரண்டு பர்லாங்கு 
தூரத்தில் இருக்கும் நீதிமன்றமும் பார்க்கக் கூடியது . கார்த்திகை 


4S 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


மாத பௌர்ணிமையின் போது யானை , ஒட்டங்கங்களின் சந்தை 
கூடுவது விநோதக் காட்சியாகும் . 

31 . வைத்திய நாதம் . 
பாட்னா ஜங்ஷனிலிருந்து வைத்தியநாதம் 141 மைல் . கயாவி 
ருந்து பாட்னா வழியாக கல்கத்தாவிற்கு நேரே டிக்கட் வாங்கிக் 
கொள்ளலாம் . 395 - மைல் . சாதாரண மூன்றாவது வகுப்புவண்டிக் 
குச் சார்ஜ் ரூ 5-7-6 . வைத்தியநாதத்திற்கு ஜா ஸிடி ஜங்ஷனி 
லிருந்து சுமார் நான்கு மைல் போகும் லயனில் வேறு வண்டி 
மாறிச் செல்ல வேண்டும் . 

வசதி : - ஸ்டேஷனருகிலேயே ஒரு கருமசாலையும் , கோவி 
லருகிலேயே ஒரு தருமசாலையும் இருக்கின்றன ... 

தீர்த்தம் : - வைத்தியநாதத்தில் நதிகள் ஒன்றும் இல்லை . 
ஆலயத்தின் வடபால் சிறிது தூரத்தில் இரண்டு குளங்கள் உள்ளன . 
கீழ்ப்பாகத்திலுள்ள குளம் தீர்த்தமாகப் பாவிக்கப்படும் . 

ஆலயம் : - ஸ்டேஷனிலிருந்து சுமார் நான்கு அல்லது ஐந்து 
பர்லாங்கு தூரமிருக்கும் . சுவாமிக்கு இராவணேசுவர வைத்திய 
நாதர் என்றும் , தேவிக்கு கௌரீதிரிபுர சுந்தரி என்றும் பெயர் . 
சுவாமி ஆலயத்தைச் சுற்றிலும் கணேசஜீ என்னும் விநாயகர் 
ஆலயமும் , கார்த்திகேய 

என்னும் சுப்பிரமணியர் 
ஆலயமும் , காளிதேவி , கங்கை , யமுனை , சரஸ்வதி முதலிய மூர்த்தி 
கட்கென சுமார் இருபது சிறு ஆலயங்களுமுள்ளன. வைத்திய 
நாத சுவாமி கிழக்கு முகமாகவும் அதற்கு நேரே திரிபுர சுந்தரி 
மேற்கு முகமாகவும் காணப்படுவார்கள் .. வைத்தியநாதம் ஜ்யோ 
திர்லிங்கங்களுள் ஒன்றாகும் . 

மூர்த்தியின் அமைப்பு : - ஆல்யமத்தியில் சுவாமி உள்ளங்கை 
யகலமுள்ள தாய் ஒரு அங்குல உயரமுள்ள இலிங்கமாக விளங்கும் . 
இலிங்கத்கைச் சுற்றி ஆவுடையார் கோமுகம்போல் - கரையாக 
வரப்பு செய்யப்பட்டிருக்கும் . 

கங்கா அபிஷேகம் : -- யாத்திரையாக வருவோரிடம் முக்கிய 
மாகக் - கங்கா அபிஷேகஞ் செய்யவேண்டுமென்று சொல்லி 
ரூ 1-4-0 வாங்கிக்கொண்டு சிறிய பாத்திரத்தில் குறைவாகக் 
கங்கை கருவார்கள் . எல்லாச் சந்நிதிகளிலும் கங்கை விற்கப்படும் . 
ஆதலினால் பிரயாகை அரித்துவாரம் போய்வருபவர்கள் கையில் 
கங்கை கொண்டுவந்து தாங்களே அபிஷேகஞ் செய்யலாம் . 


சுவாமி 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


49 


மாலை பூஜை : - மாலை வேளையில் சுமார் 62 -மணிக்கு , பூஜை 
* நடைபெறுகிறது . முன்னதாகவே உள்ளே சென்றால் சௌகரிய 
மாக விருக்கலாம் . சுவாமிக்கு அபிஷேகஞ் செய்து சந்தனமும் , 
தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வமும் , ருத்திராக்ஷமும் சாத்துவ 
தோடு ஏராளமான வில்வங்களைக் கூடை கூடையாகச் சுவாமிமீது 
குவியலாகும் வரை சாத்தி அக்குவியலையே இலிங்கம் போல அலங் 
கரித்து மேலே பட்டினாலே கவசம் சாத்திப் பூசிக்கப்படுகிறது . 
இந்தப் பூசை கெரிசிப்போருக்கு ஆனந்தமாக விருக்கும். 

வைத்தியநாதத்திற்குக் ( தென்னாட்டில் திருப்பதி , பழநி 
முதலிய தலங்கட்கு யாத்திரை வருவது போல ) தீர்த்தக்காவடி 
கொண்டு யாத்திரை வாசிகள் கூட்டம் கூட்டமாக எப்பொழுதும் 
வருவார்களாம் . 

32. கல்கத்தா. 
வைத்தியநாகக்கிலிருந்து கல்கத்தாவிற்கு வரவேண்டும் . 
ஹௗரா என்பது ஸ்டேஷன் பெயர் . ஸ்டேஷன் மிக்க வசதி 
யுள்ளதாகவும் பெரியதாகவும் விளங்குகிறது . 

வசதி : - சத்திய நாராயணன் கருமசாலை ஸ்டேஷனுக்குச் 
சமீபத்திலிருக்கிறது . மதராஸ் ஓட்டல் மிகப்பெரியதாகக் காணப் 

நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெரிய வீடு ஒன்றும் , 
காளி கட்டத்தில் நகரத்தார் சத்திரமும் இருக்கிறது . தமிழ்நாட்டு 
மக்களிற் பலர் ஆங்காங்கு காணப்படுகின்றனர் . பல இடங்களில் 
சில வீடுகளிலும் இடவசதியும் தமிழ்நாட்டை ஒத்த உணவு வசதி 
களும் செய்து தருகின்றனர் . 

பாஷை : - கல்கத்தாவில் வங்காள பாஷையே பேசப்படுகிற 
தாயினும் பெரும்பாலும் ஹிந்தியும் சிறுபான்மை தமிழ் தெலுங்கு 
முதலிய பிறபாஷைகளும் கலந்து விளங்குகின்றன . 

நதி : -- கங்கை மிகப் பிரவாகமுள்ள காகக் காணப்படுகிறது . 
கங்கையின் கீழ்ப்பகுதியிலுள்ள இடத்திற்கு, கல்கத்தா என்றும் , 
மேற் பகுதியிலுள்ள இடத்திற்கு ஹௌரா என்றும் பெயர் வழங் 
கப்படுகிறது . 

இந்தியாவிலேயே மிகுந்த ஜனத்தொகை உ.டையதாகவும் 


படுகிறது . 


50 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


அழகுடையதாகவும் விளங்கும் நகரங்களில் கல்கத்தா முதன்மை 
யாக எண்ணப்படுகிறது . 
ஆலயம் : 

: - காளிகாட் என்ற இடத்தில் மிகப் பெரிய காளி 
யாலயம் ஒன்று உண்டு . மிகப்பிரசித்தியும் வரப்பிரசாதமுமுடைய 
மூர்த்தியாகும் . 

பார்க்கக்கூடியவை : -- மியூஸியம் , சௌரங்கி ரோட்டில் ஓர் 
அழகிய பெரிய கட்டிடத்தில் கண் காட்சியொன்று ஏற்படுத்தப்பட் 
டிருக்கிறது . அதில் இறந்துபோன பறவை , மிருகம் , நீர் வாழ்வன 
முதலிய ஒவ்வொன்றையும் தனித் தனியான பெரிய கட்டி டப் 
பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கின்றன . மற்றும் நெல் முதலிய 
தானியங்களில் ஒவ்வொன்றிலும் பல வகைகளும் , பல தேயத்து 
நவீனக் கற்களும் , பழங்கால தேசசரித்திரப்படங்களும் , இன்னும் 
பல அரிய பொருள்களும் தேடி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஹைக் 
கோர்ட் , லெஜிஸ்லெட்யூ கவுன்சில் , சேம்பர் , எடின்கால்டன்ஸ் , 
சாயல் பொட்டானிகல் கார்டன் , கவர்மெண்ட் ஹவுஸ் , புதிய 
மார்க்கட் முதலியனவும் பார்க்கக் கூடியனவாகும் . 

விக்டோரியா மெமோரியம் : -- மியூஸியத்திற்குச்சற்று தூரத் 
தில் விக்டோரியா மெமோரியம் என்னும் பெயரோடு அழகிய 
சலவைக் கற்களால் பலகோடி ரூபா செலவிட்டு உன்னதமாகவும் 
விநோதமாகவும் கட்டப்பட்டிருக்கும் கட்டிடத்திலே பழங்காலத்து 
அரிய பொருள்கள் பலவும் நிரப்பப்பட்டிருக்கின்றன . 

சுலாஜீகல் கார்டன் : - இது அலிப்பூர் என்னும் இடத்திற்குப் 
போகும் வழியிலுள்ள பாலக்கருகே சிறிது தூரத்தில் இருக்கிறது . 
இங்குவிசேஷமானதும் , நூதனமானதுமானமிருகங்கள் பறவைகள் 
முதலிய ஜீவப்பிராணிகளைக்கண்காட்சியாகப்பார்ப்பதற்கு வளர்த்து 
வருகிறார்கள் . அநேகவிதமான புதிய ஜீவப்பிராணிகளையும் , செய் 
குன்று, சிங்காரவனம் , வளர்த்த காடொத்த மாக்கொகுதிகள் 
முதலியவற்றினையும் காணலாம் ; கண் கவர் வனப்பினவாய்த் திகழ் 

இது சுலாஜீகல் கார்டன் என்னும் பெயரோடு வழங் 
கப்படும் உயிர்க்காலேஜ். 

கல்கத்தாவிலுள்ள மோட்டார்கள் மேலடுக்கு உள்ள காகவும் 
பெரியதாகவும் இருக்கின்றன . கல்கக்காவில் டிராம் வண்டிகளுக் 


இன்றன . 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் , 


5 } | 


குப் பகல் பத்துமணியிலிருந்து நாலரைமணிவரை அரைச்சார்ஜ் விதி 
தமே வாங்குகிறபடியால் யாத்ரீகர்கள் அந்த நேரத்தில் போகும் 
இடங்களுக்குப் போய்ச் சுற்றிப் பார்த்து வருவது நலம் . , டிராம் 
வண்டிகளில் இரண்டாவது வகுப்பு வண்டி முன்னும் மூன்றாவது 
வகுப்பு வண்டி பின்னுமாக இரண்டு வண்டிகள் கோர்க்கப்பட்டுப் 
போய் வருகின்றன . 

வீதிகளில் தொடர்ச்சியாகச் செல்லும் பல 
வண்டிகளும் அச்சந்தரும்படி அதிவேகமாகச் செல்லுகின்றன . 
மற்றைய பிற விஷயங்களை நேரிற் கண்டு கொள்ளலாம் . 


33. தாரகேசுவரம் . 


ஹௌராவிலிருந்து 36 - மைல் . சாதாரண மூன்றாவது வகுப்பு 
வண்டிக்குச் சார்ஜ் ரூ - 0-11-0 . 


இது பிரபல சிவஸ்தலமாகும் . இங்கு அநேகர் வந்து தெரிச 
னம் செய்து போவது வழக்கமாக இருக்கிறது . இவ்வாலயத்தின் முன் 
னுள்ள மண்டபத்தில் பற்பலர் தங்கள் தங்கள் குறைகளை நிவர்த்தி 
செய்து கொள்ளுவதற்காகக் காத்திருப்பதை இன்றும் காணலாம் . 
உள்ளன்போடு காத்திருப்பவர்களின் கனவில் கடவுள் எழுந்தருளி 
அருள் புரிவதாகப் பலரும் சொல்லுகின்றனர் . 

கங்கா சாகரம் : -- தைச் சங்கராந்தியின் போது கங்கா சாகரத் 
திற்குச் சென்று விழாக்கொண்டாடுவர் . மிக்க விசேஷமாக உள் 

கங்காசாகரம் என்பது கங்கை சமுத்திரத்தில் கலக்கு 


ளது . 


34. பூரி ( ஜகந்நாதம் ) 
ஹௌரா ஜங்ஷனிலிருந்து பூரி என்னும் ஸ்டேஷன் 310 
மைல் . 

சாதாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் 
5-11-3. B. N. R. இரயில்வே , பூரி ஸ்டேஷனுக்கு குர் 
தாரோடு ஜங்ஷனில் வேறு வண்டிமாறி வரவேண்டும் . பூரி எக்ஸ் 
பிரஸ் என்னும் வண்டி. நேரே பூரிக்கு வருவதால் அதில் பிரயாணம் 
செய் வோர் வண்டிமாற வேண்டியதில்லை . ஆனால் எக்ஸ்பிரஸ் வண்டி 
களுக்கு மெயில் சார்ஜ் வாங்கப்படும் . சார்ஜ் ரூ 7-5-0 . 


52 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


வசதி : -- பல தருமசாலைகள் இருக்கின்றன . வங்காளிகள் 
முதலிய ஒவ்வொரு நாட்டாருக்கும் தனியே தருமசாலைகளும் 
இருக்கின்றன . 

பாஷை : --- ஒரியா பாஷை பேசுகிறார்கள் . ஹிந்தி பாஷை 
எல்லாருக்கும் தெரியும் . 

தீர்த்தம் : - சுலோகம் : “ மார்க்கண்டே படே கிருஷ்ண 
ரோகணிஞ்ச மகோததி இந்திர தும்க சரேஸ்நாநம் புனர்ஜென்ம் 
நலப்பதி 

1. மார்க்கண்டம் , 2. மகோததி 3. இந்த்ததும் நம் 4. படே 
கிருஷ்ண 5. ரோகிணி இவ்வைத்தில் மகோகதி என்னும் சமுத் 
திரம் முதலாக இயன்றவரை மூழ்குகல் விசேஷமாகும் . 
ஆலயம் : - ஸ்டேஷனிலிருந்து சுமார் ஒன்றரை மைல் 

தூர 
மிருக்கும் ஜகந்தா தீஸ்வரர் ஆலயம் மிக விசாலமானதாகவும் உன் 
னதமான ஸ்தூபியையும் பல மண்டபங்களையும் நாற்புறத்திலும் 
கோபுரங்களையும் கொண்டு விளங்குகின்றது . சுற்றுப் பிரகாரங் 
களில் அநேக சிறிய கோவில்களும் இருக்கின்றன . கிழக்குமுக 
மான சந்நிதியோடு பண்டரிபுரத்தை யொக்க ஒருவிதமான ஆலய 
மாகத் திகழ்கிறது . ஆலயத்தில் பலராம் , ஜகந்நாத் , சுபத்திரா , 
என்னும் மூன்று மூர்த்திகள் உள்ளன . 

ஜெகந்நாதரின் ஆலயம் 1198 - ம் வருஷத்தில் இராஜா அனங்க 
பீமதேவ் என்பவரால் ஏழரை லெட்ச ரூபா செலவு செய்து கட் 
டப்பட்டிருப்பதாகத் தெரியவருகிறது . 

நிவேதனம் : -- யாத்ரீகர்களிடம் பண்ட்ாக்கள் வந்து சுவாமி 
நிவேத்தியத்திற்கு தேவஸ்தான ஆபீஸில் ரூ 8-4-0 கொடுத்து 
ரசீது பெற்றுக்கொள்ளும்படிக்கும் , அந்தத் தொகையை மூலதன 
மாகக்கொண்டு எப்பொழுதும் சுவாமி நிவேத்தியத்திற்கு உபயோ 
கப்படுத்தப்படும் என்றும் சொல்லுகிறார்கள் . சுவாமிக்கு ஒவ் 
வொருநாளும் ஏராளமான பிரசாதங்கள் நிவேதனம் ஆகின்றன .. 
பிரசாதம் தயாரிப்போர் இருநூறு பேர் வரை இருப்பதாகக் கூறு 
கிறார்கள் . பிரசாதங்கள் முழுவதும் புதிய மட்பாண்டங்களிலேயே 
தயாராகின்றன . யாத்திரையாக வருவோர் சுவாமிக்கு நிவேதன 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


53 


மாகும் பிரசாதங்களை வாங்கி உண்பது வழக்கம் . நிவேதனப் பிர 
சாதம் பூசகர்களிடம் கொடுத்துத் தனியாகவும் பெறலாம் . உச்சிக் 
காலம் பகலில் சுமார் ஒரு மணிக்கு நடைபெறும் . பூஜா காலத்தில் 
முன் மண்டபத்தில் நூற்றுக்கணக்கான மட்பாண்டங்களில் அன் 
னம் பலவிதமான கறிவகைகளோடு நிவேதிக்கப்படுகிறது . 

இவ் 
வாறு நடக்கும் பூஜை பெரியதொரு விசேஷமாக இருக்கும் . 

புதிய மூர்த்தி : - ஆஷாடமென்று வழங்கப்படும் ஆடி.மாதக் 
தில் வருஷந்தோறும் உற்சவம் நடக்கும் என்றும் , இரண்டு ஆஷாட 
மாதம் வரும் வருஷத்தில் இம்மூர்த்தியை நீக்கிப் புது மூர்த்தி 
பிரதிஷ்டிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது . இங்கு நடை 
பெறும் பூசை உற்சவம் முதலியனவெல்லாம் பூரியிலுள்ள அரசர் 
மேற் பார்வையில் நடைபெறுவதாகத் தெரிகிறது . பூரியில் சங்கராச் 
சாரியர் மடம் இருப்பது உலகப்பிரசித்தம் . 

35. சாக்ஷிகோயில் . 
பூரியிலிருந்து திரும்பிக் குருகாரோடு ஜங்ஷன் வரும்வழியில் 
சாக்ஷிகோயில் என்னும் ஸ்டேஷன் இருக்கிறது . தூரம் 10 - மைல் 
சாதாரண மூன்றாவதுவகுப்பு வண்டிக்குச்சார்ஜ் ரூ 0-3-0 . B. N. R. 

வசதி :-- ஆலயத்திற்குச் சமீபத்தில் கருமசாலை இருக்கிறது . 
ஸ்டேஷனிலிருந்து சுமார் மைல் 

தூரமிருக்கும் . 
ஆலயம் : -- பூரிஜகந்நாதம் தெரிசித்ததற்குச் சாக்ஷியாக 
இங்குத உள்ள வேணுகோபால மூர்த்தியைத் தெரிசித்துக்கொண்டு 
போவது வழக்கமாக இருக்கிறது . கோவில் 

அழகாக 
குருகாரோடு ஜங்ஷன் பிளாட்பாரத்தில் பிராமணர் ஓட்டலில் 
உணவு வசதி உண்டு . ஸ்டேஷன் சமீபத்தில் புவனேஸ்வரர் பழைய 
தேவாலயங்களும் தீர்த்தங்களும் இருக்கின்றன . 

36. சிம்மாசலம் . 
சாக்ஷிகோயில் ஸ்டேஷனிலிருந்து குருதாரோடு ஜங்ஷன் 
வந்து மதராஸ் வரும்வழியில் சிம்மாசலம் என்னும் - ஸ்டேஷன் 
இருக்கிறது . 276 மைல் . சாதாரண மூன்றாவதுவகுப்பு வண்டிக்குச் 
சார்ஜ் ரூ 3 --- 11-0. B. N. R. 

ஸ்டேஷனிலிருந்து மூன்று மைல் தூரத்தில் சிம்மாசலம் 
இருக்கிறது . வண்டிகள் கிடைக்கும் . 


விளங்கும் . 


54 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


வசதி : - மலையடிவாரத்தில் சிறுகிராமம் காணப்படும் . அடி 
வாரத்திலுள்ள தேவஸ்தான ஆபீசிற் கோவிலுக்கு அபிஷேகம் 
முதலிய நடத்துவதற்குப்பிரார்த்தனைகள் செய்துவரும்சிலருக்குமட் 
டும் ஒரு தனிப்பகுதியில் இடக்கருவர் . மற்றையோர் அங்குள்ளவீடு 
களில்கான் சாமான் முதலியவைகளை வைத்துக்கொள்ளவேண்டும் . 

பாஷை : -- இங்கு தெலுங்குபாஷை பேசுகிறார்கள் . தமிழ் 
பேசுவோரும் காணப்படுவர் . 

ஆலயம் : - மலைமீது சுமார் ஒரு மைல் தூரம் ஏறிச் செல்ல 
வேண்டும் . மலைமீது பரந்த நிலப்பரப்புடையதாய் மிகப்பெரிய 
காகிய பல மண்டபங்களோடு ஆலயம் விளங்குகிறது . ஆலயப் 
பிரகாரத்தில் சில ஆலயங்கள் இருக்கின்றன . சுவாமிக்கு வராக 
நரசிம்மமூர்த்தி என்று பெயர் . மலைமீதே அருகில் ஒருசிவாலயமும் 
இருக்கிறது . 

சிம்மாசலத்திற்கு அடுக்க வால்டேர் ஜங்ஷன் பிளாட்பாரத் 
தில் தமிழ் நாட்டுப் பிராமணர் ஓட்டல் இருக்கிறது . தமிழ் நாட்டுப் - 
போசனத்திற்கு வசதி உண்டு . வால்டேர் ஜங்ஷனோடு B. N. R. 
இரயில்வே முடிவடைகிறது . இங்கிருந்து M. S. M. இரயில்வே 
தொடங்குகிறது . 

37. இராஜமகேந்திரம் . 
சிம்மாசலத்திலிருந்து ராஜமண்ட்ரி என்னும் ஸ்டேஷன் 130 
மைல் . சாதாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் ரூபா 23 . 
கோதாவரி என்னும் ஸ்டேஷன் கோதாவரி நதிக்கரையிலேயே 
இருக்கிறது . இதுவும் வசதி உள்ளதாகும் . 

வசதி : - இரண்டு மூன்று தருமசாலைகள் இருக்கின்றன . 
நாட்டுக்கோட்டை நகரத்தார் மடம் ஒன்று கோதாவரி ஸ்டேஷனி 
லிருந்து இரண்டு பர்லாங்கு தூரத்தில் இருக்கிறது . 
பாஷை : - தெலுங்கு பேசுகிறார்கள் . 

--- கோதாவரி நதி . இது மிகப் பெரிய அறாகக் காணப் 
படுகிறது .. ( 56 ) கண்கள் உள்ள பெரியபாலம் ஒன்று இரயில்வே 
வசதியாகக் கட்டப்பட்டிருக்கிறது.. கோடிலிங்கேஸ்வரர் ஆலயக் 
கருகில் தீர்க்கக்கட்டமாகக் கொள்ளுகிறார்கள் , 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


55 


ஆலயம் : - கோடிலிங்கேஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு 
விளங்கும் சிவாலயம் ஒன்று இருக்கிறது . அருகில் விஷ்ணு ஆலய 
மும் உண்டு . 

மியூஸியம் : -- இங்கு சிறியதோர் கண்காட்சியும் தோட்டமும் 
இருக்கின்றன . கோதாவரி ஸ்டேஷன் சமீபத்தில் பிராமணர் 
உணவுச்சாலை இருக்கிறது . 

ராஜமண்ட்ரியிலிருந்து படகு மூலமாக அறுபது மைலிலுள்ள 
பக்ராசலத்திற்குப் போகலாம் . வழியில் தங்குமிடங்கள் : 1. தாள் 
ளப்புடி 2. தும்பிக்குடம் 3. பாபிகுண்டா என்று சொல்லப்படுவன . 

38. பெஜவாடா. 
ராஜமண்ட்ரியிலிருந்து பெஜவாடா ஜங்ஷன் 92 - மைல் சாதா 
ரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் ரூ1-8-0 . 

வசதி : ஸ்டேஷனுக்குச் சமீபத்தில் ராமகோபால் தரும் 
சாலை இருக்கிறது . 

இன்னும் பல தருமசாலைகளும் உள்ளன . 
ஸ்டேஷன் பிளாட்பாரத்திலும் ராமகோபால் தருமசாலையிலும் 
பிராமணர் உணவுச்சாலைகள் இருக்கின்றன . கருமசாலையில் ஏழை 
மக்களுக்கு அன்னமிடுவார்கள் . 

பாஷை : - தெலுங்குப் பாஷை பேசப்படுகிறது . 

நதி :-ஸ்டேஷனிலிருந்து சுமார் ஒருமைல் தூரத்தில் கிருஷ்ணா 
நதி ஓடுகிறது . இதில் ஸ்நானஞ் செய்வது விசேஷம் . நதியை 
இங்கு பாசனத்திற்காக அணைகட்டித் திருப்பியிருக்கிறார்கள் . 

ஆலயம் : - இங்கு பல ஆலயங்கள் காணப்படுகின் . எனி 
னும் நதிக்கணிமையில் விஜயேஸ்வரர் ஆலயமும் , துர்க்காதேவி ஆலய 
மும் இருக்கின்றன . சிவாலயத்தில் விஷ்ணுமூர்த்தி ஒன்றும் உண்டு . 

பெஜவாடாவிற்கு விஜயவாடா என்று பெயர் . இது அர்ச்சு 
னன்பட்டினம், பெஜ்வாடாவிலிருந்து சென்னை 268 - மைல் சாதா 
ரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் ரூ 4-11--0 . 

ஸ்ரீ சைலம் , திருக்கோகர்ணம் என்னும் தேவாரப்பாடல் 
பெற்ற இரண்டு தலங்களுக்கும் யாத்திரை செய்வதற்கு இரயில் 
வசதி முதலியனவின்றி நெடுந்தூரம் நடந்தும் , மோட்டார் முதலி 
வைகளைக் கொண்டும் செல்ல வேண்டியிருக்கிறது . ஆகையினால் 
நெடுந்தூரம் போய்வரும் இந்த யாத்திரைபோடுகூட இத்தலத்திற் 
கும் போய் வருவதென்றால் மிகச்சிரமமாகும் என்று இவை இரண் 
டிற்கும் தனியே எழுகப்பட்டிருக்கிறது . 


56 

ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 

39. ஸ்ரீ சைலம் . 
சென்னையிலிருந்து ( பம்பாய் போகும் வழியிலுள்ள குண்டக் 
கல் ஜங்ஷனிலிருந்து பெஜவாடா போகும்வழியில் ) நந்தியால் என் 
னும் ஸ்டேஷனுக்குப் போகவேண்டும் . 367 - மைல் . சாதாரண 
மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் ரூ 6-9--0 . இதன்றி , 
சென்னையிலிருந்து பெஜவாடா ஜங்ஷனில் வண்டிமாறி குண்டக்கல் 
போகும் வழியில் உள்ள நந்தியால் ஸ்டேஷனுக்குப் போகலாம் . 
457 - மைல் . சாகாரண மூன்றாவது வகுப்பு வண்டிக்குச் சார்ஜ் 
ரூ 7-14-0 . 

இவ்வழியே செல்லூர் குண்டூர் மார்க்கமாகச் 
செல்லுவது சுருக்கமாகும் . 

நந்தியாலிலிருந்து ஸ்ரீசைலம் சுமார் 76 - மைல் தூரத்தில் இருக் 
கிறது . 34 - மைல் தூரத்திலுள்ள ஆத்மகூர் என்னும் இடம்வரை 
யும் மோட்டார் பஸ்கள் போய்வருகின்றன . ஆள் ஒன்றுக்கு 
சார்ஜ் ரூ 2-0-0 . ஆக்மகூர் பெரிய ஊராக இருக்கிறது . இங்கு 
உணவு வசதி இடவசதிகள் மிகவும் உள்ளன . இங்கிருந்து 28 
மைல் தூரத்திலுள்ள பெக்கசெருவு என்னும் இடத்திற்கு மோட் 
டார் . டாக்சிகள் போய்வருகின்றன. ஆள் ஒன்றுக்சச் சார்ஜ் 
ரூ3-0-0. 

பெக்க செருவு என்பதற்கு , பெரிய ஏரி என்று 
பொருள் . இந்த இடத்தில் இருக்கும் சத்திரத்தில் சமையல் செய்து 
சாப்பிடலாம் . வேறே வீடு முதலியவைகள் இல்லை . இங்கிருந்து 
14 - மைல் தூரம் நடந்து செல்ல வேண்டும் . பதினான்கு மைலில் 
பாதி தூரம் செங்குத்தான குன்றுகளின் மீது ஏறும்வழியாக 
இருக்கிறது . மிக்க உடல் வலியுடையாரே நடந்து செல்லலாம் . 
ஏனையோர் போலிகளின் மீது செல்ல வேண்டும் . பெத்த செருவி 
லிருந்து பீமகுண்டா , ஸ்ரீ சைலம் , பாதாள கெங்கை முதலிய இடங் 
களுக்குச் சென்று மீண்டும் பெக்கசெருவுக்கு வருவதற்கு ஆள் 
ஒன்றுக்கு ரூ 25-0--0 வேண்டும் . ஆக்மகூரிலிருந்து நான்கு 
மைல் தூரம் நல்லவழியும் பிறகு எல்லாம்காடும் , மேடும் , பள்ளமும் , 
குன்றுகளுமாகவே இருக்கும் . பெரும்பான்மையாக மூங்கிற் 
காடுகளும் , சிறுபான்மை மற்ற மரங்களும் காணப்படுகின்றன . 

வசதி : - ஸ்ரீ சைலத்தில் கோவிலைக்கவிர்த்து வேறு ஊரோ 
சத்திரம் முதலிய தங்குமிடங்களோ ஒன்றும் கிடையாது . ஆகை 
யினாலே யாத்ரீகள் அனைவரும் ஆலயத்திலுள்ள மண்டபங்களிலும் , 
கொட்டகைகளி லுக்கான் தங்கியிருக்க வேண்டும் . 

பாஷை : - தெலுங்குப் பாஷை பேசப்படும் . 

நதி : - ஸ்ரீ சைலத்திற்குக் கிழக்கே சுமார் இரண்டரை மைல் 
தூரத்தில் பாதாள கெங்கை என்று ஒரு நதி ஓடுகிறது . ஸ்ரீசைலக் 
திற்குச் செல்வோர் இந்ததியில் மூழ்கித் தீர்த்தம் கொண்டு போய் 
ஸ்ரீ சைலநாகருக்கு அபிஷேகஞ்செய்து வருகிறார்கள் . இந்ததியைக் 
கிருஷ்ணா என்றும் சொல்லுகிறார்கள் . 


யாலுக்கு 18- மைல் தூரத்திலுள்ள மகாநந்தி என்னும் தலத்திற்கும் 
ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 

57 
ஆலயம் :-ஸ்ரீசைலநாதர் ஆலயம் மிகுந்த நிலப்பரப்போடுவிசால 
மானதாகவும் , தமிழ் நாட்டி லுள்ள சிவாலயங்களையொத்து நான்கு 
பெரிய கோபுரங்களையும் , சுவாமி சந்நிதிக்குமேல் அழகியஸ்தூபியை 
யும் , இரண்டு பிரகாரங்களையும் உடையதாகவும்விளங்குகிறது . கர்ப் 
பக்கிரகம் சுமார் இருபது அன்பர்கள் இருந்து பூசை புரியக் கூடிய 
விஸ் தீணமுடைய காய் இருக்கிறது . இங்கு சுமார் மூன்றடி சம 
சதுரமான பீடத்தின் மீது நாலங்குல உயரமுள்ள இலிங்கவடிவமாக 
ஸ்ரீ சைலநாதர் எழுந்தருளியிருக்கிறார் . மூன்று அழகிய நடராஜ 
மூர்த்திகளும் உள்ளன . உற்சவாதிகள் எல்லாம் சந்திரசேகரருக்கே 
நடத்தப்படுகிறது . மஹா சிவராத்திரியை ஐந்தாம் திருவிழாவாகக் 
கொண்டு பத்து நாள் பிரஹ்மோற்சவமும் நடைபெறுகிறது. 

சிவ 
பாத்திரியன்று ரிஷபவாகனக் காட்சி . சிவராத்திரி விழாவிற்குச் 
சுமார் ஆயிரந் தமிழ் மக்களும் பல ஆயிரக்கணக்கான தெலுங்கு, 
கன்னட முதலிய மற்ற மக்களும் வந்து கூடுகிறார்கள் . அம்பிகை 
சந்நிதி தனியே இருக்கிறது . 

அங்கு பூசகர்களேயன்றி யேனை 
யோர் பூசிப்பதில்லை . ஐ.கராபாத்திலுள்ள பிரமுகர்களால் ஒவ் 
வொரு சோமவாரத்திலும் அபிஷேகாதிகள் செய்யப்படுகின்றன . 
ஸ்ரீசைலம் ஜ்யோதிர்லிங்கக்கலங்களில் ஒன்றாக எண்ணப்பெறுவது . 

40. மகாநந்தி . 
ஸ்ரீ சைலயாத்திரை செல்லு வோர் திரும்பிவரும்போது நந்தி 


சென்று வருகிறார்கள் . குறுக்கு வழியே பத்துமைல் தூரத்திலும் 
போகலாம் . 

வசதி :-- இங்கு சாத்திரம் முதலிய எல்லாவசதிகளும் உள்ளன . 
ஸ்ரீ சைலக்கைச் சார்ந்த மலைக் கொடர்ச்சி ஒரு 

நந்தி உருவ 
மாகவும் , அந்நந்தியின் முதுகின் மேல் ஸ்ரீ சைலநாதர் வீற்றிருப்ப 
தாகவும் , அந்தந்தியின் வாயிலிருந்து தீர்த்தம் வந்து கொண்டிருப்ப 
காகவும் , அதற்காக இவ்விடத்திற்கு மகாநந்தி . என்று பெயரிட் 
டிருப்பதாகவும் சொல்லுகிறார்கள் . இங்கு சுமார் நூறடி சமசதுர 
மான குளத்தில் நந்திவாயிலிருந்து சூடான நீர் வந்து கொண்டே 
இருக்கிறது . இந்தக் குளத்துநீர் மிகக் தெளிவாகவிருப்பதால் 
அதிலுள்ள மீன் முதலிய எல்லாப் பொருள்களும் அப்படியே 
தரிகின்றன . 

குளத்து மையமண்டபத்தில் பஞ்சலிங்கங்கள் 
இருக்கின்றன . இங்கு பெரிய சிவாலயமும் , தேர் முதலியனவும் 
இருக்கின்றன . இவ்விடத்திலும் சிவராத்திரியின் போது பத்து 
நாட்கள் திருவிழா நடை பெறுகிறது . 


சுமார் பதினாறு மைல் 
58 

ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 

41. திருக்கோகர்ணம். 
சென்னையிலிருந்து பம்பாய் போகும் வழியில் குண்டக்கல் 
ஜங்ஷனில் பிரிந்து வண்டிமாறி வேறு மார்க்கமாக ஹுப்ளி என் 
னும் ஸ்டேஷனுக்குப் போகவேண்டும் . -436 - டையல் . சாதாரண 
மூன்றாவதுவகுப்பு வண்டிக்குச்சார்ஜ் ரூ 7-12-0 . இதுவன்றிச் 
சென்னையிலிருந்து பெங்களூர் சென்று அங்கிருந்து வண்டிமாறிப் 
புனாவிற்குச் செல்லும் பாதையில் ஹுப்ளி ஸ்டேஷனுக்குப்போக 
லாம் . 514- மைல் . சாதாரண மூன்றாவதுவகுப்பு வண்டிக்குச்சார்ஜ் 
ரூ 9-0-0 . M. S. M. 

ஹூப்ளியிலிருந்து திருக்கோகர்ணத்திற்கு 103 - மைல் தூரம் 
இருக்கிறது . மோட்டார் பஸ்களில் தான் போகவேண்டும் . சாகா 
பண காலத்தில் ஆள் ஒன்றுக்கு ரூ 2-8-0. சிவராத்திரி விழாவின் 
போது சமயோஜிகம்போல் ரூபா 5 -வரையும் கூட வாங்குகிறார்கள் . 

ஹுப்ளியிலிருந்து திருக்கோகர்ணத்திற்குச் செல்லும்போது 
இடையே பெரும்பாலும் தேக்குமரக்காடுகளே காணப்படுகின்றன . 
கால் காட்கி , எல்லாப்பூர் , சுங்க்சால் , அங்கோலா என்னும் சில 
ஊர்களின் வழியே செல்லவேண்டும் . இவ்வூர்களில் மோட்டார் 
பஸ்களை அவசியமில்லாமலே நெடும் நேரம் நிறுத்தி நிறுத்திக் 
கொண்டு போகிறார்கள் . எல்லாப்பூருக்கும் சுங்க்சாலுக்கும் , 
இடையே பல மலைச் சரிவுகளைக்கடக்கவேண்டியிருக்கிறது . இந்தப் 
பகுதியில் மலைச் சரிவுகளும் , அடர்ந்த காடுகளும் , நீர்வீழ்ச்சிகள் , 
ஆறுகள் முதலியனவும்கண்களைக்கவரும்பான்மையிற்றிகழ்கின்றன . 

ஹுப்ளியிலிருந்து புறப்படும் மோட்டார் பஸ்கள் நேரே 
கார்வார் என்னும் ஊருக்கே பெரும்பாலும் செல்லுகின்றன . 
இந்தப் பஸ்களில் செல்லும் திருக்கோகர்ண பிரயாணிகளை அங் 
கோலா என்னும் இடத்திலிருந்து திருக்கோகர்ணம் செல்லும் 
பஸ்களுக்கு மாற்றி ஒப்புவிக்கிறார்கள். பிரயாணிகள் தனிப்பட்ட 
கட்டணம் ஒன்றும் செலுக்கவேண்டியதில்லை . : அங்கோலாவி 
இருக்கும் . நடுவழியில் சமுத்திரக்கழிநீரைக் கடந்து செல்ல வேண் 
டும் . அதற்கு மோட்டார் பஸ்களையே யேற்றி இக்கரையிவிருந்து 
அக்கரைக்குக் கொண்டு செல்லும் மிதவைகள் இருக்கின்றன. 
படகுகளும் , தோணிகளும் உள்ளன . அங்கோலாவிலிருந்து திருக் 
கோகர்ணத்திற்குப் போவதற்கு ஒரு வழியும் திரும்பி வருவதற்கு 
மற்றொரு வழியுமாக இருக்கின்றது . போகும் போது வழியில் 
பள்ளம் இல்லாத சிறு உப்பங்கழியும் , திரும்பிவரும் பொழுது ஆழ 
மான அகன்ற உப்பங்கழியும் காணப்படும் . 


59 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


| 


முற்காலத்தில் மர்மகோவாவிலிருந்து வாரத்துக்கொருமுறை 
கப்பலேறிக் கோகாணத்திற்கு நான் குமைல் தூரத்தில் கடலின் 
கண் உள்ள ஒரு இடத்தில் இறங்கிப் படகுகள் மூலம் வந்துகொண் 
டிருந்தார்கள் . ஹூப்ளியிலிருந்து மோட்டார் பஸ்கள் யேற்பட்ட 
நாள் முதல் இந்தவழியே ஒருவரும் பிரயாணம் செய்வதில்லை . 

வசதி : பண்டாக்கள் என்று சொல்லப்படும் பிராமணர்கள் 
கோகர்ணத்தின் எல்லையிலேயே வந்து மோட்டார் நிற்கும் இடத் 
தில் சூழ்ந்துகொண்டு அழைத்துப்போய் இடவசதிகளும் , வழிபடுவ 
தற்கு வேண்டிய வசதிகளும் செய்து கருகிறார்கள் . உணவுவசதியும் 
வேண்டுவோருக்குச் செய்து கொடுக்கப்படுறது . இக்குபெரிய 
திருவிழாக்காலங்களில் ஆயிரக்கணக்கானமக்கள் தங்கியிருக்கலாம் . 

பாஷை : -- கன்னட பாஷை பேசப்படுகிறது . 

தீர்த்தம் : -ஆலயத்திலிருந்து சுமார் கால்மைல் தூரத்திலுள்ள 
மேலைச்சமுத்திரம் கோயிலின் வாயிற்படியிலிருந்தே தெரிகிறது . 
சமுத்திரத்தில் திருக்கோயிலுக்கு எதிரிலேயே ஸ்நான கட்டம் 
அமைக்கப்பட்டிருக்கிறது . இதன்றித் - திருக்கோயிலிலிருந்து 
கிழக்கே சில குறுகிய கெருக்கள் வழியே சென்றால் அங்குள்ள 
திருக்குளத்தை அடையலாம் . இராவணன் அனுட்டானம் செய்த 
தீர்த்தம் விநாகராலயக் கருகில் இருக்கிறது . 

திருக்கோகர்ணத்திலுள்ள ஆலயம் மேற்குமுக 
மானது . 

தமிழ்நாட்டிலுள்ள ஆலயங்களைப்போல மிகப்பெரிய 
தாகக் காணப்படவில்லை . கோபுரம் , மண்டபங்கள் முதலியனவும் 
இல்லை . கோயிற்புர மதிலுக்குள் சிறியவெளியான இடம் களவரிசை 
செய்யப்பெற்ற பிரகாரத்தோடு விளங்குகிறது . இந்தப் பிரகாரக் 
தில் ஒரு இலிங்கமும் , தேவஸ்கான ஆபீசு, பண்டகசாலை , மடைப் 
பள்ளியாகியவைகளும் இருக்கின்றன. இதைக்கடந்து உள்ளே 
துழைக்கால் ஒரு தந்தி காணப்படுகிறது . அதனுட் சென்றால் 
கருப்பக்கிரகத்தை யடையலாம் . கருப்பகிரகம் சுமார் ஐம்பது அன் 
பர்கள் இருக்கக்கூடிய விசாலமுடையதாகும் . இங்கு இறைவன் 
திருவுருவத்திற்குப் பின்புறக்கே ஒரு பேழையில் இரண்டு உற்சவ 
விக்கிரகங்கள் உள்ளன . ஒன்று பொன்னினாலும் , மற்றொன்று 
வெள்ளியினாலும் செய்யப்பெற்றுள்ள தாகச் சொல்லப்படுகிறது . 
ஒவ்வொரு சோமவாரத்திலும் வேறு விசேஷகாலங்களிலும் இவற் 
றுள் ஒன்றைத் திருவீதிவலம் வரச் செய்வது வழக்கம் . கோவில் 
பூசகர் தமது மார்பிலும் , சிரசிலும் தாங்கி வந்து சிவிகையிலாவது , 
வாகனாதிகளிலாவது வைத்து உற்சவம் செய்வது இங்குள்ள 
வழக்கமாகும் . 


ஆலயம் : 


60 


ஸ்ரீ காசி யாத்திரை விளக்கம் . 


மூர்த்தியின் அமைப்பு: - திருக்கோகர்ணத்திலுள்ள 
பெருமானுக்கு மஹாபலேஸ்வரர் என்பது திருநாமம் . கருப்பக் 
கிரகத்தின் நடுவில் சுமார் மூன்றடி. சமசதுரமான ஒரு சிறுமேடை 
மூன்றங்குல உயரமுடையதுவாகக் காணப்படுகிறது . அதன்மேல் 
இரண்டங்குல உயரமும் இரண்டடிக்கு இரண்டடி. வட்டமாக 
மேடையின்மேல் மேடைபோலக் காணப்படுகிறது . இதன் கென் 
கிழக்குப்பாகத்தில் ஒரு வெடிப்பும் தங்கரேகையும் காணப்படும் . 
இதனைச் சுவர்ணரேகை உள்ள சாளக்கிராம பீடமாகச் சொல்லு 
கிறார்கள் . இதன் மத்தியில் விரல்களும் உள்ளங்கையும் சேர்ந்த 
அஸ் கம் என்னும் பகுதியை வைத்தால் எவ்வளவு இருக்குமோ 
அவ்வளவு குடைந்த பள்ளமாக இரண்டங்குல ஆழமுள்ள வெள்ளை 
நிறமான குழி இருக்கிறது . சழியின் மத்தியில் வலதுகைப் பெரு 
விரல் அளவுள்ள பசுவின் காதுபோன்ற வடிவும் , பரககரத்தினம் 
போன்ற , ஒளியும் உடைய மகாபலேஸ்வரர் எழுந்தருளியிருக் 
கின்றார் . கற்பூர ஆரத்தி செய்யுங்காலத்தில் சிதம்பரம் இரத்தின 
சபாபதி ஒளிவீசுவது போல இவ்விடத்திலும் மகாபரேஸ்வரர் பிர 

கிறதைக் காணலாம் . மிகச்சிறிய உருவோடு சுவாமி விளங்கு 
வகால் அபிஷேககாலத்தில் கையினால் கடவிப்பார்த்து அறிய 
வேண்டும் . அபிஷேக நீரைக் குழியிலிருந்து எடுத்துவிட்டுக் கற்பூர 
ஆரத்தி செய்யும் போது கான் மூர்த்தியின் வடிவைக் கண்டு செரி 
சிக்க வியலும் . 

கருப்பக் கிரகத்திற்கு வடபுரத்தில் ஒரு சிறு அறையில் விநா 
யகரும் , தென்புறத்துச் சிறு அறையில் மகிஷாசூர மர்த்தனியும் 

டு . இம்மூர்த்திகளை அங்குள்ள பூசகர்களேயன்றியேனையோர் 
பூசை செய்வதில்லை. கோவிலின் மதிற்புறத்திலே வடபாகத்து 
வீதியில் பூமிக்குக்கீழ் இரண்டு இலிங்கங்களும் , கீழ்புரத்தில் பார் 
வதியம்மன் கோவில் ஒன்றும் , தென்கிழக்கில் விநாயகர் கோவில் 
ஒன்றும் தனியே காணப்படுகின்றன . இந்த விநாயகருக்குப் பக் 
கத்தில் உள்ள தீர்க்கத்தைத்தான் இராவணன் அனுட்டானம் 
செய்த தீர்க்கம் என்று சொல்லுகிறார்கள் . இந்த விநாயகருக்கு 
மற்றவிநாயகர் போலச் சதுர்ப்புஜம் , பகடம் முதலியன கிடையா ; 
இரண்டு திருக்கரமும் , யானை முகமும் உடையவராய் வெகு அழகாக 
விளங்குகிறார் . இவர் சிரமீது காணப்படும் இரண்டங்குலக்குழியை 
இராவணன் குட்டியதனால் எற்பட்டதென்றும் , இந்தவிநாயகர் தான் 
மகாபலேசுவாமூர்த்தியை இராவணன் கையிலிருந்து வாங்கிப் பிர 
திஷ்டை செய்தவரென்றும் சொல்லுகிறார்கள் . திருக்கோகர்ணத்தில் 
மகாசிவராத்திரி விழா வை மிக் விசேஷமாகக் கொண்டாடுகிறார்கள் . 


உண 


D 


ஸ்ரீ காசியாத்திரை விளக்கம் முற்றிற்று . 


